Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


திருக்குறள்‌ 
குறட்பாக்கள்‌ தமிழிலும்‌ கவியோகி மகரிஷி 
சுத்தானந்த பாரதியாரின்‌ ஆங்கில மொழியாக்கமும்‌ 


Thirukkural verses in Tamil (Unicode format) 
along with the English Translation of 
Kaviyogi Maharishi Shuddhananda Bharatiar 


Acknowledgements: 

Tamil EText input: Mr. K. Kalyanasundaram (Kalyan), Switzerland 
Proof-reading: Mr. Kandaiah Ramanitharan (Ramani), USA 
English Translation EText Input: Mr. A.Arasu, Kalpakkam, India 
Proof-reading: Mr. J.V.M.Joseph, Kalpakkam, India 


Our sincere thanks go to Shuddhananda Yogi Samaj, Sivaganga, India and its President Mr. 
R. Venkatakrishnan (Copyright holders for the works of Maharishi Suddhananda Bharatiar) 
for their kind permission to publish this Etext Version under the auspices of Project Madurai. 


This webpage presents the Etext in Tamil script but in Unicode encoding. 


© Project Madurai, 1998-1999. 


Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to the preparation of 
electronic texts of Tamil literary works and to distribute them free on the Internet. Details of 
Project Madurai are available at the website : 


https://www.projectmadurai.org 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


திருக்குறள்‌ 


குறட்பாக்கள்‌ தமிழிலும்‌ கவியோகி மகரிஷி 
சுத்தானந்த பாரதியாரின்‌ ஆங்கில மொழியாக்கமும்‌ 


1. அறத்துப்பால்‌ - Part | - VIRTUE 


1.1 பாயிரம்‌ - PREFACE 


1 


> WKN 


கடவுள்‌ வாழ்த்து 
வான்‌ சிறப்பு 
நீத்தார்‌ பெருமை 
அறன்‌ வலியுறுத்தல்‌ 


The praise of God 
The blessing of Rain 
The merit of Ascetics 


The power of virtue 


1.2 இல்லறவியல்‌ - DOMESTIC VIRTUE 


5 
6. 
7 
8 


a. 


10. 
11. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19: 
20. 
21. 
22. 
23. 
24. 


ல்வாழ்க்கை 
ழ 


வாழ்க்கைத்‌ துணைநலம்‌ 


மக்கட்பேறு 
அன்புடைமை 
விருந்தோம்பல்‌ 
இனியவை கூறல்‌ 
செய்ந்நன்றி அறிதல்‌ 
நடுநிலைமை 
அடக்கமுடைமை 
ஒழுக்கமுடைமை 
பிறனில்‌ விழையாமை 
பொறையுடைமை 
அழுக்காறாமை 
வெஃகாமை 
புறங்கூறாமை 
பயனில சொல்லாமை 
தீவினையச்சம்‌ 
ஒப்புரவறிதல்‌ 


ஈகை 


புகழ்‌ 


Married Life 

The worth of a wife 
The wealth of children 
Loving-kindness 
Hospitality 

Sweet words 
Gratitude 

Equity 

Self-control 

Good decorum 
Against coveting another's wife 
Forgiveness 

Avoid envy 

Against covetousness 
Against slander 
Against vain speaking 
Fear of sin 

Duty to society 
Charity 


Renown 


1.3 துறவறவியல்‌ - ASCETIC VIRTUE 


25 
26 
27 
28 
29 
30 
31 
32 
33 
34 
35 
36 
37 
38 


ம ப்ப 
புலால்மறுத்தல்‌ 
தவம்‌ 
கூடாஒழுக்கம்‌ 
கள்ளாமை 
வாய்மை 
வெகுளாமை 
இன்னா செய்யாமை 
கொல்லாமை 
நிலையாமை 
துறவு 
மெய்யுணர்தல்‌ 
அவா அறுத்தல்‌ 


ஊழ்‌ 


Compassion 
Abstinence from flesh 
Penance 

Imposture 

The absence of fraud 
Veracity 

Restraining anger 
non-violence 
Non-killing 

Instability 
Renunciation 

Truth consciousness 
Curbing of desire 


Destiny 


2. பொருட்பால்‌- Part || - WEALTH 


2.1 அரசியல்‌-ROyalty 


39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 
49 
50 
51 


இறைமாட்சி 

கல்வி 

கல்லாமை 

கேள்வி 
அறிவுடைமை 
குற்றங்கடிதல்‌ 
பெரியாரைத்‌ துணைக்கோடல்‌ 
சிற்றினஞ்‌ சேராமை 
தெரிந்து செயல்வகை 
வலியறிதல்‌ 

காலம்‌ அறிதல்‌ 
இடன்‌ அறிதல்‌ 
தெரிந்து தெளிதல்‌ 


The grandeur of monarchy 
Education 

Non-learning 

Listening 

The possession of knowledge 
Avoiding faults 

Gaining great men's help 
Avoiding mean company 
Deliberation before action 
Judging strength 

Knowing proper time 
Judging the place 


Testing of men for confidence 


52 
53 
54 
595 
56 
௦7 
58 
59 
60 
61 
62 
63 


தெரிந்து வினையாடல்‌ 
சுற்றந்தழால்‌ 
பொச்சாவாமை 
செங்கோன்மை 
கொடுங்கோன்மை 
வெருவந்த செய்யாமை 
கண்ணோட்டம்‌ 
ஒற்றாடல்‌ 


ஊக்கம்‌ உடைமை 


மடியின்மை 
ஆள்வினை உடைமை 


இடுக்கண்‌ அழியாமை 


2.2 அமைச்சியல்‌ - STATE CABINET 


64 
65 
66 
67 
68 
69 
70 
71 
72 
73 


அமைச்சு 

சொல்வன்மை 
வினைத்தூய்மை 
வினைத்திடபம்‌ 
வினைசெயல்வகை 

தூது 

மன்னரைச்‌ சேர்ந்தொழுகல்‌ 
குறிப்பறிதல்‌ 

அவை அறிதல்‌ 

அவை அஞ்சாமை 


Testing and entrusting 
Cherishing kinsmen 
Unforgetfulness 
Just government 
The cruel tyranny 
Avoiding terrorism 
Benign looks 
Espionage 

Energy 

Freedom from sloth 
Manly effort 


Hope in mishap 


Ministers 

Power of speech 
Purity of action 
Powerful acts 
Modes of action 
The embassy 
Walk with kings 
Divining the mind 


Judging the audience 


Courage before councils 


2.3 அரணியல்‌, கூழியல்‌, படையியல்‌ - POLITICS 


74 
85 
76 
11 
78 


நாடு 

அரண்‌ 

பொருள்‌ செயல்வகை 
படையாட்சி 


படைச்செருக்கு 


The country 

Fortress 

Way of making wealth 
The glory of army 
Military pride 


2.4 நட்பியல்‌ - ALLIANCE 


79 நட்பு Friendship 

80 நட்பாராய்தல்‌ Testing friendship 
81 பழைமை Intimacy 

82 தீநட்பு Bad friendship 

83 கூடாநட்பு False friendship 

84 பேதமை Folly 

85 புலலறிவான்‌மை Petty conceit 

86 இகல்‌ Hatred 

87 பகைமாட்சி Noble hostility 

88 பகைத்திறம்‌ தெரிதல்‌ Apparising enemies 
89 உட்பகை Secret foe 

90 பெரியாரைப்பிழையாமை Offend not the great 
91 பெண்வழிச்சேறல்‌ Being led by women 
92 வரைவின்‌ மகளிர்‌ Wanton women 

93 கள்ளுண்ணாமை Not drinking liquor 
94 சூது Gambling 

95 மருந்து Medicine 


2.5 ஒழிபியல்‌ - MISCELLANEOUS 


97 மானம்‌ Honour 

98 பெருமை Greatness 

99 சான்றாண்மை Sublimity 

100 பண்புடைமை Courtesy 

101 நன்றியில்‌ செல்வம்‌ Futile wealth 

102 நாணுடைமை Sensitiveness to shame 
103 குடிசெயல்‌ வகை Promoting family welfare 
104 உழவு Farming 

105 நல்குரவு Poverty 

106 இரவு Asking 

107 இரவச்சம்‌ Dread of beggary 


108 கயமை Meanness 


3. இன்பத்துப்பால்‌- Part II! - NATURE OF LOVE 


3.1. களவியல்‌ - ON SECRET OF MARRIAGE 


109 தகையணங்குறுத்தல்‌ 


110 குறிப்பறிதல்‌ 
111 புணர்ச்சி மகிழ்தல்‌ 


112 நலம்‌ புனைந்துரைத்தல்‌ 


113 காதற்‌ சிறப்புரைத்தல்‌ 
114 நாணுத்‌ துறவுரைத்தல்‌ 
115 அலர்‌ அறிவுறுத்தல்‌ 


Beauty's dart 

Signs speak the heart 
Embrace bliss 
Beauty extolled 
Love's excellence 
Decorum defied 


Public clamour 


3.2. கற்பியல்‌ - CHASTE WEDDED LOVE 


116 பிரிவாற்றாமை 

117 படர்மெலிந்திரங்கல்‌ 
118 கண்விதுப்பழிதல்‌ 
119 பசப்புறு பருவரல்‌ 
120 தனிப்படர்‌ மிகுதி 

121 நினைந்தவர்‌ புலம்பல்‌ 


122 கனவுநிலை உரைத்தல்‌ 


123 பொழுதுகண்டிரங்கல்‌ 
124 உறுப்புநலன்‌ அழிதல்‌ 
125 நெஞ்சொடு கிளத்தல்‌ 
126 நிறையழிதல்‌ 

127 அவர்வயின்‌ விதும்பல்‌ 
128  குறிப்பறிவுறுத்தல்‌ 
129 புணர்ச்சி விதும்பல்‌ 
130 நெஞ்சொடு புலத்தல்‌ 
131 புலவி 

132 புலவி நுணுக்கம்‌ 

133 ஊடலுவகை 


Pangs of separation 
Wailing of pining love 
Wasteful look for wistful love 
Wailing over pallor 
Pining alone 

Sad memories 
Dream visions 
Eventide sigh 

Limbs languish 
Soliloquy 

Reserve lost 

Mutual yearning 
Feeling surmised 
Longing for reunion 
Chiding the heart 
Bouderic 

Feigned anger 


Sulking charm 


1. அறத்துப்பால்‌ - The Praise of God / 1.1 பாயிரவியல்‌ Preface 
1. கடவுள்‌ வாழ்த்து - The Praise of God 


1. அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 
பகவன்‌ முதற்றே உலகு 
‘A’ leads letters; the Ancient Lord 


Leads and lords the entire world. 1 


2. கற்றதனா லாய பயனென்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌ 
That lore is vain which does not fall 


At His good feet who knoweth all. 2 


3. மலர்மிசை ஏகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 

நிலமிசை நீடுவாழ்‌ வார்‌ 

Long they live on earth who gain 

The feet of God in florid brain. 3 


4. வேண்டுதல்‌ வேண்டாமை இலர்ன்‌அடி சேர்ந்தார்க்கு 
யாண்டும்‌ இடும்பை இல 
Who hold His feet who likes nor loathes 


Are free from woes of human births. 4 


5. இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா இறைவன்‌ 
பொருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு 
God's praise who tell, are free from right 


And wrong, the twins of dreaming night. b 


6. பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 


நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌ 
They prosper long who walk His way 


Who has the senses signed away. 6 


7. தனக்குஉவமை இல்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்கு கல்லால்‌ 
மனக்கவலை மாற்றல்‌ அரிது 


His feet, whose likeness none can find, 


Alone can ease the anxious mind. 7 


8. அறவாழி அந்தணன்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
பிறவாழி நீந்தல்‌ அரிது 
Who swims the sea of vice is he 


Who clasps the feet of Virtue's sea. 8 


9. கோளில்‌ பொறியில்‌ குணமிலவே எண்குணத்தான்‌ 
தாளை வணங்காத்‌ தலை. 


Like senses stale that head is vain 
Which bows not to Eight-Virtued Divine. 9 


10. பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 
இறைவன்‌ அடிசேரா தார்‌ 
The sea of births they alone swim 


Who clench His feet and cleave to Him. 10 


2. வான்‌ சிறப்பு. - The blessing of Rain 


1. வான்நின்று உலகம்‌ வழங்கி வருதலால்‌ 
தான்‌அமிழ்தம்‌ என்றுணரற்‌ பாற்று 
The genial rain ambrosia call: 


The world but lasts while rain shall fall. 11 


2. துப்பார்க்குத்‌ துப்பாய துப்பாக்கித்‌ துப்பார்க்குத்‌ 
துப்பாய தூஉம்‌ மழை 
The rain begets the food we eat 


And forms a food and drink concrete. 12 


3. விண்‌இன்று பொய்ப்பின்‌ விரிநீர்‌ வியனுலகத்து 
உள்நின்று உடற்றும்‌ பசி 
Let clouds their visits stay, and dearth 


Distresses all the sea-girt earth. 1.3 


4. ஏரின்‌ உழாஅர்‌ உழவர்‌ புயலென்னும்‌ 
வாரி வளங்குன்றிக்‌ கால்‌ 
Unless the fruitful shower descend, 


The ploughman's sacred toil must end. 


5. கெடுப்பதூஉங்‌ கெட்டார்க்குச்‌ சார்வாய்மற்‌ றாங்கே 


எடுப்பதூஉம்‌ எல்லாம்‌ மழை 
Destruction it may sometimes pour, 


But only rain can life restore. 


6. விசும்பின்‌ துளிவீழின்‌ அல்லால்மற்‌ றாங்கே 
பசும்புல்‌ தலைகாண்பு அரிது 
No grassy blade its head will rear, 


If from the cloud no drop appear. 


7. நெடுங்கடலும்‌ தன்நீர்மை குன்றும்‌ தடிந்தெழிலி 
தான்நல்கா தாகி விடின்‌ 
The ocean's wealth will waste away, 


Except the cloud its stores repay. 


8. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம்‌ 
வறக்குமேல்‌ வானோர்க்கும்‌ ஈண்டு 
The earth, beneath a barren sky, 


Would offerings for the gods deny. 


9. தானம்‌ தவம்‌இரண்டும்‌ தங்கா வியன்‌உலகம்‌ 
வானம்‌ வழங்கா தெனின்‌. 
Were heaven above to fail below 


Nor alms nor penance earth would show. 


10. நீர்‌இன்று அமையாது உலகெனின்‌ யார்யார்க்கும்‌ 


வான்‌இன்று அமையாது ஒழுக்கு 
Water is life that comes from rain 


Sans rain our duties go in vain. 


14 


15 


16 


17 


18 


19 


20 


3. நீத்தார்‌ பெருமை - The merit of Ascetics 


1. ஒழுக்கத்து நீத்தார்‌ பெருமை விழுப்பத்து 
வேண்டும்‌ பனுவல்‌ துணிவு 
No merit can be held so high 


As theirs who sense and self deny. 


2. துறந்தார்‌ பெருமை துணைக்கூறின்‌ வையத்து 
இறந்தாரை எண்ணிக்கொண்‌ டற்று 
To con ascetic glory here 


Is to count the dead upon the sphere. 


3. இருமை வகைதெரிந்து ஈண்டுஅறம்‌ பூண்டார்‌ 
பெருமை பிறங்கிற்று உலகு 
No lustre can with theirs compare 


Who know the right and virtue wear. 


4. உரனென்னும்‌ தோட்டியான்‌ ஓரைந்தும்‌ காப்பான்‌ 
வரன்‌ என்னும்‌ வைப்பிற்கோர்‌ வித்து 
With hook of firmness to restrain 


The senses five, is heaven to gain. 


5. ஐந்தவித்தான்‌ ஆற்றல்‌ அகல்விசும்பு ளார்கோமான்‌ 


இந்திரனே சாலுங்‌ கரி 
Indra himself has cause to say 


How great the power ascetics' sway. 


6. செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌ சிறியர்‌ 
செயற்கரிய செய்கலா தார்‌ 
The small the paths of ease pursue 


The great achieve things rare to do. 


7. சுவைஒளி ஊறுஓசை நாற்றமென்று ஐந்தின்‌ 


வகைதெரிவான்‌ கட்டே உலகு 


21 


22 


23 


24 


25 


26 


10 


They gain the world, who grasp and tell 
Of taste, sight, hearing, touch and smell. 21 


8. நிறைமொழி மாந்தர்‌ பெருமை நிலத்து 
மறைமொழி காட்டி விடும்‌ 
Full-worded men by what they say, 


Their greatness to the world display. 28 


9. குணமென்னும்‌ குன்றேறி நின்றார்‌ வெகுளி 
கணமேயுங்‌ காத்தல்‌ அரிது. 
Their wrath, who've climb'd the mount of good, 


Though transient, cannot be withstood. 29 


10. அந்தணர்‌ என்போர்‌ அறவோர்மற்‌ றெவ்வுயிர்க்கும்‌ 
செந்தண்மை பூண்டொழுக லான்‌ 
With gentle mercy towards all, 


The sage fulfils the vitue's call. 30 


4. அறன்வலியுறுத்தல்‌ - The power of virtue 


1. சிறப்புஈனும்‌; செல்வமும்‌ ஈனும்‌; அறத்தினுஉங்கு 
ஆக்கம்‌ எவனோ உயிர்க்கு 


From virtue weal and wealth outflow; 


What greater good can mankind know? 31 


2. அறத்தின்‌ ஊங்கு ஆக்கமும்‌ இல்லை; அதனை 
மறத்தலின்‌ ஊங்குஇல்லை கேடு 
Virtue enhances joy and gain; 


Forsaking it is fall and pain. 32 


3. ஒல்லும்‌ வகையான்‌ அறவினை ஓவாதே 
செல்லும்வா யெல்லாஞ்‌ செயல்‌ 
Perform good deeds as much you can 


Always and everywhere, o man! 33 


11 


4. மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌; அனைத்துஅறன்‌; 


ஆகுல நீர பிற 
In spotless mind virtue is found 


And not in show and swelling sound. 


5. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல்‌ நான்கும்‌ 


இழுக்கா இயன்றது அறம்‌ 
Four ills eschew and virtue reach, 


Lust, anger, envy, evil-speech. 


6. அன்றறிவாம்‌ என்னாது அறஞ்செய்க மற்றது 
பொன்றுங்கால்‌ பொன்றாத்‌ துணை 
Do good enow; defer it not 


A deathless aid in death if sought. 


£. அறத்தாறு இதுஎன வேண்டா சிவிகை 
பொறுத்தானோடு ஊர்ந்தான்‌ இடை 
Litter-bearer and rider say 


Without a word, the fortune's way. 


8. வீழ்நாள்‌ படாஅமை நன்றாற்றின்‌ அஃதொருவன்‌ 
வாழ்நாள்‌ வழியடைக்குங்‌ கல்‌ 
Like stones that block rebirth and pain 


Are doing good and good again. 


9. அறத்தான்‌ வருவதே இன்பம்‌: மற்‌ றெல்லாம்‌ 


புறத்த புகழும்‌ இல 
Weal flows only from virtue done 


The rest is rue and renown gone. 


10. செயற்பால தோரும்‌ அறனே ஒருவற்கு 
உயற்பால தோரும்‌ பழி. 
Worthy act is virtue done 


Vice is what we ought to shun. 


34 


35 


36 


37 


38 


39 


40 


1.2 இல்லறவியல்‌ - DOMESTIC VIRTUE 
5. இல்வாழ்க்கை - Married Life 


1. இல்வாழ்வான்‌ என்பான்‌ இயல்புடைய மூவர்க்கும்‌ 
நல்லாற்றின்‌ நின்ற துணை 
The ideal householder is he 


Who aids the natural orders there. 


2. துறந்தார்க்கும்‌ துவ்வா தவர்க்கும்‌ இறந்தார்க்கும்‌ 
இல்வாழ்வான்‌ என்பான்‌ துணை 
His help the monk and retired share, 


And celebrate students are his care. 


3. தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்தொக்கல்‌ தானென்றாங்கு 


ஐம்புலத்தாறு ஓம்பல்‌ தலை 
By dutiful householder's aid 


God, manes, kin, self and guests are served. 


4. பழியஞ்சிப்‌ பாத்தூண்‌ உடைத்தாயின்‌ வாழ்க்கை 
வழியெஞ்சல்‌ எஞ்ஞான்றும்‌ இல்‌ 
Sin he shuns and food he shares 


His home is bright and brighter fares. 


5. அன்பும்‌ அறனும்‌ உடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை 
பண்பும்‌ பயனும்‌ அது 
In grace and gain the home excels, 


Where love with virtue sweetly dwells. 


6. அறத்தாற்றின்‌ இல்வாழ்க்கை யாற்றின்‌ புறத்தாற்றிற்‌ 
போஒய்ப்‌ பெறுவது எவன்‌. 
Who turns from righteous family 


To be a monk, what profits he? 


41 


42 


43 


44 


45 


46 


13 


£. இயல்பினான்‌ இல்வாழ்க்கை வாழ்பவன்‌ என்பான்‌ 
முயல்வாருள்‌ எல்லாம்‌ தலை 
Of all who strive for bliss, the great 


Is he who leads the married state. 


8. ஆற்றின்‌ ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை 
நோற்பாரின்‌ நோன்மை உடைத்து 
Straight in virtue, right in living 


Make men brighter than monks praying. 


9. அறனெனப்‌ பட்டதே இல்வாழ்க்கை அஃதும்‌ 
பிறன்பழிப்பது இல்லாயின்‌ நன்று 
Home-life and virtue, are the same; 


Which spotless monkhood too can claim. 


10. வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 
தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌ 
He is a man of divine worth 


Who lives in ideal home on earth. 


6. வாழ்க்கைத்‌ துணைநலம்‌ - The worth of a wife 


1. மனைத்தக்க மாண்புடையள்‌ ஆகித்தற்‌ கொண்டான்‌ 
வளத்தக்காள்‌ வாழ்க்கைத்‌ துணை 
A good housewife befits the house, 


Spending with thrift the mate's resource. 


2. மனைமாட்சி இல்லாள்கண்‌ இல்லாயின்‌ வாழ்க்கை 
எனைமாட்சித்‌ தாயினும்‌ இல்‌ 
Bright is home when wife is chaste. 


If not all greatness is but waste. 


3. இல்லதென்‌ இல்லவள்‌ மாண்பானால்‌; உள்ளதென்‌ 
இல்லவள்‌ மாணாக்‌ கடை 


What is rare when wife is good. 


47 


48 


49 


50 


51 


22 


14 


15 


What can be there when she is bad? 53 


4. பெண்ணின்‌ பெருந்தக்க யாவுள கற்பென்னும்‌ 
திண்மையுண்‌ டாகப்‌ பெறின்‌ 
What greater fortune is for men 


Than a constant chaste woman? 54 


5. தெய்வந்‌ தொழாஅள்‌ கொழுநன்‌ தொழுதெழுவாள்‌ 
பெய்யெனப்‌ பெய்யும்‌ மழை 
Her spouse before God who adores, 


Is like rain that at request pours. oT} 


6. தற்காத்துத்‌ தற்கொண்டாற்‌ பேணித்‌ தசைசான்ற 
சொற்காத்துச்‌ சோர்விலாள்‌ பெண்‌ 
The good wife guards herself from blame, 


She tends her spouse and brings him fame. 56 


7. சிறைகாக்குங்‌ காப்புஎவன்‌ செய்யும்‌ மகளிர்‌ 
நிறைகாக்குங்‌ காப்பே தலை 
Of what avail are watch and ward? 


Their purity is women's guard. 57 


8. பெற்றாற்‌ பெறின்பெறுவர்‌ பெண்டிர்‌ பெருஞ்சிறப்புப்‌ 
புத்தேளிர்‌ வாழும்‌ உலகு 
Women who win their husbands’ heart 


Shall flourish where the gods resort. 58 


9. புகழ்புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வவார்முன்‌ 
ஏறுபோல்‌ பீடு நடை 
A cuckold has not the lion-like gait 


Before his detractors aright. 59 


10. மங்கலம்‌ என்ப மனைமாட்சி மற்றுஅதன்‌ 
நன்கலம்‌ நன்மக்கட்‌ பேறு 


An honest wife is home's delight 


And children good are jewels abright. 60 


7. மக்கட்பேறு - The wealth of children 


1. பெறுமவற்றுள்‌ யாமறிவது இல்லை அறிவறிந்த 
மக்கட்பேறு அல்ல பிற 
The world no higher bliss bestows 


Than children virtuous and wise. 61 


2. எழுபிறப்பும்‌ தீயவை தீண்டா பழிபிறங்காப்‌ 
பண்புடை மக்கட்‌ பெறின்‌ 
No evil comes and no blemish: 


Noble sons bring all we wish. 62 


3. தம்பொருள்‌ என்பதம்‌ மக்கள்‌ அவர்பொருள்‌ 
தம்தம்‌ வினையான்‌ வரும்‌ 
Children are one's wealth indeed 


Their wealth is measured by their deed. 63 


4. அமிர்தினும்‌ ஆற்ற இனிதேதம்‌ மக்கள்‌ 
சிறுகை அளாவிய கூழ்‌ 
The food is more than nectar sweet 


In which one's children hands insert. 64 


5. மக்கள்மெய்‌ தீண்டல்‌ உடற்கின்பம்‌ மற்றுஅவர்‌ 


சொற்கேட்டல்‌ இன்பம்‌ செவிக்கு 
Children's touch delights the body 


Sweet to ears are their words lovely. 65 


6. குழல்‌இனிது யாழ்‌இனிது என்பதம்‌ மக்கள்‌ 

மழலைச்சொல்‌ கேளா தவர்‌ 

The flute and lute are sweet they say 

Deaf to baby's babble's lay! 66 


16 


17 


7. தந்தை மகற்குஆற்றும்‌ நன்றி அவையத்து 
முந்தி யிருப்பச்‌ செயல்‌ 
A father's duty to his son is 


To seat him in front of the wise. 67 


8. தம்மின்தம்‌ மக்கள்‌ அறிவுடமை மாநிலத்து 
மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ இனிது 
With joy the hearts of parents swell 


To see their children themselves excel. 68 


9. ஈன்ற பொழுதிற்‌ பெரிதுவக்கும்‌ தன்மகனைச்‌ 
சான்றோன்‌ எனக்கேட்ட தாய்‌ 
The mother, hearing her son's merit 


Delights more than when she begot. 69 


10. மகன்தந்தைக்கு ஆற்றும்‌ உதவி இவன்தந்தை 
என்னோற்றான்‌ கொல்‌எனுஞ்‌ சொல்‌ 
The son to sire this word is debt 


"What penance such a son begot!" 70 


8. அன்புடைமை - Loving-kindness 


1. அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்குந்தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கண்நீர்‌ பூசல்‌ தரும்‌ 
What bolt can bar true love in fact 


The trickling tears reveal the heart. 11 


2. அன்பிலார்‌ எல்லாந்‌ தமக்குரியர்‌: அன்புடையார்‌ 
என்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு 
To selves belong the loveless ones; 


To oth'rs the loving e'en to bones. 72 


3. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு 
என்போடு இயைந்த தொடர்பு 


Soul is encased in frame of bone 


To taste the life of love alone. 


4. அன்புஈனும்‌ ஆர்வம்‌ உடமை: அதுஈனும்‌ 
நண்பென்னும்‌ நாடாச்‌ சிறப்பு 
Love yields aspiration and thence 


Friendship springs up in excellence. 


5. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து 
இன்புற்றார்‌ எய்துஞ்‌ சிறப்பு 
The crowning joy of home life flows 


From peaceful psychic love always. 


6. அறத்திற்கே அன்புசார்பு யென்ப அறியார்‌ 
மறத்திற்கும்‌ அஃதே துணை 
"Love is virtue's friend" say know-nots 


It helps us against evil plots. 


7. என்பி லதனை வெயில்போலக்‌ காயுமே 
அன்பிலதனை அறம்‌ 


Justice burns the loveless form 


Like solar blaze the boneless worm. 


8. அன்பகத்தில்லா உயிர்வாழ்க்கை வன்பற்கண்‌ 
வற்றல்‌ மரந்தளிர்த்‌ தற்று 
Life bereft of love is gloom 


Can sapless tree in desert bloom? 


9. புறத்துறுப்‌ பெல்லாம்‌ எவன்செய்யும்‌ யாக்கை 
அகத்துறுப்பு அன்பி லவர்க்கு 
Love is the heart which limbs must move, 


Or vain the outer parts will prove. 


73 


74 


85 


76 


11 


78 


79 


18 


10. அன்பின்‌ வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு 
என்புதோல்‌ போர்த்த உடம்பு 
The seat of life is love alone; 


Or beings are but skin and bone! 


9. விருந்தோம்பல்‌ - Hospitality 


1. இருந்தோம்பி இல்வாழ்வ தெல்லாம்‌ விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு 
Men set up home, toil and earn 


To tend the guests and do good turn. 


2. விருந்து புறத்ததாத்‌ தானுண்டல்‌ சாவா 
மருந்தெனினும்‌ வேண்டற்பாற்‌ றன்று 
To keep out guests cannot be good 


Albeit you eat nectar-like food. 


3. வருவிருந்து வைகலும்‌ ஓம்புவான்‌ வாழ்க்கை 
பருவந்து பாழ்படுதல்‌ இன்று 
Who tends his guests day in and out 


His life in want never wears oul. 


4. அகனமர்ந்து செய்யாள்‌ உறையும்‌ முகனமர்ந்து 
நல்விருந்து ஓம்புவான்‌ இல்‌. 
The goddess of wealth will gladly rest 


Where smiles welcome the worthy guest. 


5. வித்தும்‌ இடல்வேண்டும்‌ கொல்லோ விருந்தோம்பி 
மிச்சில்‌ மிசைவான்‌ புலம்‌. 
Should his field be sown who first 


Feeds the guests and eats the rest? 


6. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான்‌ 
நல்விருந்து வானத்‌ தவர்க்கு 
Who tends a guest and looks for next 


80 


81 


82 


83 


84 


85 


Is a welcome guest in heaven's feast. 86 


7. இனைத்துணைத்‌ தென்பதொன்‌ றில்லை: விருந்தின்‌ 

துணைத்துணை வேள்விப்‌ பயன்‌ 

Worth of the guest of quality 

15 worth of hospitality. 67 


8. பரிந்தோம்பிப்‌ பற்றற்றேம்‌ என்பர்‌ விருந்தோம்பி 

வேள்வி தலைப்படா தார்‌ 

Who loathe guest-service one day cry: 

"We toil and store; but life is dry". 88 


9. உடமையுள்‌ இன்மை விருந்தோம்பல்‌ ஓம்பா 
மடமை மடவார்கண்‌ உண்டு 


The man of wealth is poor indeed 


Whose folly fails the guest to feed. 89 


10. மோப்பக்‌ குழையும்‌ அனிச்சம்‌ முகந்திரிந்து 

நோக்கக்‌ குழையும்‌ விருந்து 

Anicham smelt withers: like that 

A wry-faced look withers the guest. 90 


10. இனியவை கூறல்‌ - Sweet words 


1. இன்சொலால்‌ ஈரம்‌ அளைஇப்‌ படிறுஇலவாஞ்‌ 
செம்பொருள்‌ கண்டார்வாய்ச்‌ சொல்‌ 
The words of 56615 are lovely sweet 


Merciful and free from deceit. 91 


2. அகனமர்ந்து ஈதலின்‌ நன்றே முகனமர்ந்து 
இன்சொல்‌ னாகப்‌ பெறின்‌ 
Sweet words from smiling lips dispense 


More joys than heart's beneficence. 92 


20 


3. முகத்தான்‌ அமர்ந்துஇனிது நோக்கி அகத்தானாம்‌ 
இன்சொ லினதே அறம்‌ 
Calm face, sweet look, kind words from heart 


Such is the gracious vVirtue's part. 


4. துன்புறூஉம்‌ துவ்வாமை இல்லாகும்‌ யார்மாட்டும்‌ 
இன்புறூஉம்‌ இன்சொ லவர்க்கு 
Whose loving words delight each one 


The woe of want from them is gone. 


5. பணிவுடையன்‌ இன்சொலன்‌ ஆதல்‌ ஒருவற்கு 
அணியல்ல மற்றுப்‌ பிற 
To be humble and sweet words speak 


No other jewel do wise men seek. 


6. அல்லவை தேய அறம்பெருகும்‌ நல்லவை 
நாடி இனிய சொலின்‌ 
His sins vanish, his virtues grow 


Whose fruitful words with sweetness flow. 


7. நயன்‌ ஈன்று நன்றி பயக்கும்‌ பயன்‌ ஈன்று 
பண்பின்‌ தலைப்பிரியாச்‌ சொல்‌ 


The fruitful courteous kindly words 


Lead to goodness and graceful deeds. 


8. சிறுமையுள்‌ நீங்கிய இன்சொல்‌ மறுமையும்‌ 
இம்மையும்‌ இன்பந்‌ தரும்‌ 
Kind words free from meanness delight 


This life on earth and life the next. 


9. இன்‌ சொல்‌ இனிதீன்றல்‌ காண்பான்‌ எவன்கொலோ 


வன்சொல்‌ வழங்கு வது 
Who sees the sweets of sweetness here 


To use harsh words how can he dare? 


93 


94 


95 


96 


97 


98 


99 


21 


10. இனிய உளவாக இன்னாத கூறல்‌ 
கனியிருப்பக்‌ காய்கவர்ந்‌ தற்று 

Leaving ripe fruits the raw he eats 

Who speaks harsh words when sweet word suits. 


11. செய்ந்நன்றி அறிதல்‌ - Gratitude 


1. செய்யாமற்‌ செய்த உதவிக்கு வையகமும்‌ 


வானகமும்‌ ஆற்ற லரிது 
Unhelped in turn good help given 


Exceeds in worth earth and heaven. 


2. காலத்தி னாற்செய்த நன்றி சிறிதெனினும்‌ 
ஞாலத்தின்‌ மாணப்‌ பெரிது. 
A help rendered in hour of need 


Though small is greater than the world. 


3. பயன்தூக்கார்‌ செய்த உதவி நயன்தூக்கின்‌ 
நன்மை கடலிற்‌ பெரிது 
Help rendered without weighing fruits 


Outweighs the sea in grand effects. 


4. தினைத்துணை நன்றி செயினும்‌ பனைத்துணையாக்‌ 
கொள்வர்‌ பயன்தெரி வார்‌. 
Help given though millet- small 


Knowers count its good palm- tree tall. 


5. உதவி வரைத்தன்று உதவி: உதவி 
செயப்பட்டார்‌ சால்பின்‌ வரைத்து 
A help is not the help's measure 


It is gainer's worth and pleasure. 


6. மறவற்க மாசற்றார்‌ கேண்மை: துறவற்க 
துன்பத்துள்‌ துப்பாயார்‌ நட்பு 
Forget not friendship of the pure 


100 


101 


102 


103 


104 


105 


Forsake not timely helpers sure. 


7. எழுமை எழுபிறப்பும்‌ உள்ளுவர்‌ தங்கண்‌ 
விழுமம்‌ துடைத்தவர்‌ நட்பு 
Through sevenfold births, in memory fares 


The willing friend who wiped one's tears. 


8. நன்றி மறப்பது நன்றன்று: நன்றல்லது 
அன்றே மறப்பது நன்று. 
To forget good turns is not good 


Good it is over wrong not to brood. 


9. கொன்றன்ன இன்னா செயினும்‌ அவர்செய்த 
ஒன்றுநன்று உள்ளக்‌ கெடும்‌ 
Let deadly harms be forgotten 


While remembering one good-turn. 


10. எந்நன்றி கொன்றார்க்கும்‌ உய்வுண்டாம்‌: உய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு 
The virtue-killer may be saved 


Not benefit-killer who is damned. 


12. நடுவுநிலைமை - கEquity 


1. தகுதி எனவொன்று நன்றே பகுதியால்‌ 
பாற்பட்டு ஒழுகப்‌ பெறின்‌ 
Equity is supreme virtue 


It is to give each man his due. 


2. செப்பம்‌ உடையவன்‌ ஆக்கள்‌ சிதைவின்றி 
எச்சத்திற்‌ கேமாப்பு உடைத்து 
Wealth of the man of equity 


Grows and lasts to posterity. 


106 


107 


108 


109 


110 


111 


112 


23 


3. நன்றே தரினும்‌ நடுவிகந்தாம்‌ ஆக்கத்தை 
அன்றே ஒழிய விடல்‌ 
Though profitable, turn away 


From unjust gains without delay. 


4. தக்கார்‌ தகவிலர்‌ என்பது அவரவர்‌ 
எச்சத்தாற்‌ காணப்‌ படும்‌ 
The worthy and the unworthy 


Are seen in their posterity. 


5. கேடும்‌ பெருக்கமும்‌ இல்லல்ல நெஞ்சத்துக்‌ 
கோடாமை சான்றோர்க்‌ கணி 


Loss and gain by cause arise; 


Equal mind adorns the wise. 


6. கெடுவல்யான்‌ என்பது அறிகதன்‌ நெஞ்சம்‌ 
நடுஒரீஇ அல்ல செயின்‌. 
Of perdition let him be sure 


Who leaves justice to sinful lure. 


7. கெடுவாக வையாது உலகம்‌ நடுவாக 
நன்றிக்கண்‌ தங்கியான்‌ தாழ்வு 

The just reduced to poverty 

Is not held down by equity. 


8. சமன்செய்து சீர்தூக்குங்‌ கோல்போல்‌ அமைந்தொருபால்‌ 
கோடாமை சான்றோர்க்‌ கணி 


Like balance holding equal scales 


A well poised mind is jewel of the wise. 


9. சொற்கோட்டம்‌ இல்லது செப்பம்‌ ஒருதலையா 
உட்கோட்டம்‌ இன்மை பெறின்‌ 
Justice is upright, unbending 


And free from crooked word-twisting. 


113 


114 


115 


116 


117 


118 


119 


24 


10. வாணிகஞ்‌ செய்வார்க்கு வாணிகம்‌ பேணிப்‌ 
பிறவும்‌ தமபோற்‌ செயின்‌ 
A trader's trade prospers fairly 


When his dealings are neighbourly. 


13. அடக்கமுடைமை - Self-control 


1. அடக்கம்‌ அமரருள்‌ உய்க்கும்‌! அடங்காமை 
ஆரிருள்‌ உய்த்து விடும்‌ 
Self-rule leads to realms of gods 


Indulgence leads to gloomy hades. 


2. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம்‌ 
அதனினூஉங்‌ கில்லை உயிர்க்கு 
No gains with self-control measure 


Guard with care this great treasure. 


3. செறிவறிந்து சீர்மை பயக்கும்‌ அறிவறிந்து 
ஆற்றின்‌ அடங்கப்‌ பெறின்‌ 
Knowing wisdom who lives controlled 


Name and fame seek him untold. 


4. நிலையில்‌ திரியாது அடங்கியான்‌ தோற்றம்‌ 
மலையினும்‌ மாணப்‌ பெரிது 
Firmly fixed in self serene 


The sage looks grander than mountain. 


5. எல்லார்க்கும்‌ நன்றாம்‌ பணிதல்‌ அவருள்ளும்‌ 
செல்வர்க்கே செல்வந்‌ தகைத்து. 
Humility is good for all 


To the rich it adds a wealth special. 


6. ஒருமையுள்‌ ஆமைபோல்‌ ஐந்தடக்கல்‌ ஆற்றின்‌ 


எழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து. 
Who senses five like tortoise hold 


120 


121 


122 


123 


124 


125 


25 


Their joy prolongs to births sevenfold. 126 


7. யாகாவா ராயினும்‌ நாகாக்க காவாக்கால்‌ 
சோகாப்பர்‌ சொல்லிழுக்குப்‌ பட்டு 
Rein the tongue if nothing else 


Or slips of tongue bring all the woes. 127 


8. ஒன்றானும்‌ தீச்சொல்‌ பொருட்பயன்‌ உண்டாயின்‌ 
நன்றாகா தாகி விடும்‌ 
Even a single evil word 


Will turn all good results to bad. 128 


9. தீயினாற்‌ சுட்டபுண்‌ உள்ளாறும்‌ ஆறாதே 
நாவினாற்‌ சுட்ட வடு 
The fire-burnt wounds do find a cure 


Tongue-burnt wound rests a running sore. 129 


10. கதங்காத்து கற்றடங்கல்‌ ஆற்றுவான்‌ செவ்வி 

அறம்பார்க்கும்‌ ஆற்றின்‌ நுழைந்து 

Virtue seeks and peeps to see 

Self-controlled savant anger free. 130 


14. ஒழுக்கமுடைமை - 6000 decorum 


1. ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலான்‌ ஒழுக்கம்‌ 
உயிரினும்‌ ஓம்பப்‌ படும்‌ 
Decorum does one dignity 


More than life guard its purity. 131 


2. பரிந்தோம்பிக்‌ காக்க ஒழுக்கம்‌ தெரிந்தோம்பித்‌ 
தேரினும்‌ அஃதே துணை 
Virtues of conduct all excel; 


The soul aid should be guarded well. 132 


26 


27 


3. ஒழுக்கம்‌ உடமை குடிமை இழுக்கம்‌ 
இழிந்த பிறப்பாய்‌ விடும்‌ 
Good conduct shows good family 


Low manners mark anomaly. 133 


4. மறப்பினும்‌ ஒத்துக்‌ கொளலாகும்‌ பார்ப்பான்‌ 
பிறப்பொழுக்கங்‌ குன்றக்‌ கெடும்‌ 
Readers recall forgotten lore, 


But conduct lost returns no more. 134 


5. அழுக்கா றுடையான்கண்‌ ஆக்கம்போன்று இல்லை 
ஒழுக்க மிலான்கண்‌ உயர்வு 
The envious prosper but ill 


The ill-behaved sinks lower still. 135 


6. ஒழுக்கத்தின்‌ ஒல்கார்‌ உரவோர்‌ இழுக்கத்தின்‌ 

ஏதம்‌ படுபாக்‌ கறிந்து 

The firm from virtue falter not 

They know the ills of evil thought. 136 


£. ஒழுக்கத்தின்‌ எய்துவர்‌ மேன்மை இழுக்கத்தின்‌ 
எய்துவர்‌ எய்தாப்‌ பழி 
Conduct good ennobles man, 


Bad conduct entails disgrace mean. 137 


8. நன்றிக்கு வித்தாகும்‌ நல்லொழுக்கம்‌ தீயொழுக்கம்‌ 
என்றும்‌ இடும்பை தரும்‌ 
Good conduct sows seeds of blessings 


Bad conduct endless evil brings. 138 


9. ஒழுக்க முடையவர்க்கு ஒல்லாவே தீய 
வழுக்கியும்‌ வாயாற்‌ சொலல்‌ 
Foul words will never fall from lips 


Of righteous men even by slips. 139 


10. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்‌ பலகற்றும்‌ 

கல்லார்‌ அறிவிலா தார்‌ 

Though read much they are ignorant 

Whose life is not world-accordant. 140 


15. பிறனில்‌ விழையாமை - Against coveting another's wife 


1. பிறன்பொருளாள்‌ பெட்டொழுகும்‌ பேதைமை ஞாலத்து 
அறம்பொருள்‌ கண்டார்கண்‌ இல்‌ 
Who know the wealth and virtue's way 


After other's wife do not stray. 141 


2. அறன்கடை நின்றாருள்‌ எல்லாம்‌ பிறன்கடை 
நின்றாரின்‌ பேதையார்‌ இல்‌ 
He is the worst law breaking boor 


Who haunts around his neighbour's door. 142 


3. விளிந்தாரின்‌ வேறல்லர்‌ மன்ற தெளிந்தாரில்‌ 


தீமை புரிந்துஒழுகு வார்‌ 
The vile are dead who evil aim 


And put faithful friends' wives to shame. 143 


4. எனைத்துணையர்‌ ஆயினும்‌ என்னாம்‌ தினைத்துணையும்‌ 
தேரான்‌ பிறனில்‌ புகல்‌ 
Their boasted greatness means nothing 


When to another's wife they cling. 144 


5. எளிதுஎன இல்லிறப்பான்‌ எய்துமெஞ்‌ ஞான்றும்‌ 
விளியாது நிற்கும்‌ பழி 
Who trifles with another's wife 


His guilty stain will last for life. 145 


6. பகைபாவம்‌ அச்சம்‌ பழியென நான்கும்‌ 
இகவாவாம்‌ இல்லிறப்பான்‌ கண்‌ 


Hatred, sin, fear, and shame-these four 


28 


29 


Stain adulterers ever more. 146 


7. அறனியலான்‌ இல்வாழ்வான்‌ என்பான்‌ பிறனியலான்‌ 
பெண்மை நயவா தவன்‌ 
He is the righteous householder 


His neighbour's wife who covets never. 147 


8. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு 
அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு 
They lead a high-souled manly life 


The pure who eye not another's wife. 148 


9. நலக்குரியார்‌ யாரெனின்‌ நாமநீர்‌ வைப்பின்‌ 
பிறற்குஉரியாள்‌ தோள்தோயா தார்‌ 
Good in storm bound earth is with those 


Who clasp not arms of another's spouse. 149 


10. அறன்வரையான்‌ அல்ல செயினும்‌ பிறன்வரையாள்‌ 
பெண்மை நயவாமை நன்று. 
Sinners breaking virtue's behest 


Lust not for another's wife at least. 150 


16. பொறையுடைமை - Forgiveness 


1. அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்போலத்‌ தம்மை 
இகழ்வார்ப்‌ பொறுத்தல்‌ தலை 
As earth bears up with diggers too 


To bear revilers is prime virtue. 151 


2. பொறுத்தல்‌ இறப்பினை என்றும்‌ அதனை 

மறத்தல்‌ அதனினும்‌ நன்று 

Forgive insults is a good habit 

Better it is to forget it. 152 


30 


3. இன்மையுள்‌ இன்மை விருந்தொரால்‌ வன்மையுள்‌ 
வன்மை மடவார்ப்‌ பொறை 


Neglect the guest is dearth of dearth 
To bear with fools is strength of strength. 153 


4. நிறையுடமை நீங்காமை வேண்டின்‌ பொறையுடைமை 


போற்றி ஒழுகப்‌ படும்‌ 
Practice of patient quality 


Retains intact integrity. 154 


5. ஒறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர்‌ 
பொறுத்தாரைப்‌ பொன்போற்‌ பொதிந்து 


Vengeance is not in esteem held 


Patience is praised as hidden gold. 155 


6. ஒறுத்தார்க்கு ஒருநாளை இன்பம்‌ பொறுத்தார்க்குப்‌ 
பொன்றுந்‌ துணையும்‌ புகழ்‌ 
Revenge accords but one day's joy 


Patience carries its praise for aye. 156 


7. திறனல்ல தற்பிறர்‌ செய்யினும்‌ நோநொந்து 
அறனல்ல செய்யாமை நன்று 
Though others cause you wanton pain 


Grieve not; from unjust harm refrain. 157 


8. மிகுதியான்‌ மிக்கவை செய்தாரைத்‌ தாந்தம்‌ 
தகுதியான்‌ வென்று விடல்‌ 
By noble forbearance vanquish 


The proud that have caused you anguish. 158 


9. துறந்தாரின்‌ தூய்மை உடையர்‌ இறந்தார்வாய்‌ 
இன்னாச்சொல்‌ நோற்கிற்‌ பவர்‌ 
More than ascetics they are pure 


Who bitter tongues meekly endure. 159 


10. உண்ணாது நோற்பார்‌ பெரியர்‌ பிறர்சொல்லும்‌ 


இன்னாச்சொல்‌ நோற்பாரின்‌ பின்‌ 
Who fast are great to do penance 


Greater are they who bear offence. 


17. அழுக்காறாமை - Avoid envy 


1. ஒழுக்காறாக்‌ கொள்க ஒருவன்தன்‌ நெஞ்சத்து 
அழுக்காறு இல்லாத இயல்பு 
Deem your heart as virtuous 


When your nature is not jealous. 


2. விழுப்பேற்றின்‌ அஃதொப்பது இல்லையார்‌ மாட்டும்‌ 


அழுக்காற்றின்‌ அன்மை பெறின்‌ 
No excellence excels the one 


That by nature envies none. 


3. அறன்‌ஆக்கம்‌ வேண்டாதான்‌ என்பான்‌ பிறனாக்கம்‌ 
பேணாது அழுக்கறுப்‌ பான்‌ 
Who envies others' good fortune 


Can't prosper in virtue of his own. 


4. அழுக்காற்றின்‌ அல்லவை செய்யார்‌ இழுக்காற்றின்‌ 
ஏதம்‌ படுபாக்கு அறிந்து 
The wise through envy don't others wrong 


Knowing that woes from evils throng. 


5. அழுக்காற உடையார்க்கு அதுசாலும்‌ ஒன்னார்‌ 
வழுக்கியும்‌ கேடீன்‌ பது 
Man shall be wrecked by envy's whim 


Even if enemies spare him. 


6. கொடுப்பது அழுக்கறுப்பான்‌ சுற்றம்‌ உடுப்பதூஉம்‌ 
உண்பதூஉம்‌ இன்றிக்‌ கெடும்‌. 
Who envies gifts shall suffer ruin 


160 


161 


162 


163 


164 


165 


32 


Without food and clothes with his kin. 166 


£. அவ்வித்து அழுக்காறு உடையானைச்‌ செய்யவள்‌ 
தவ்வையைக்‌ காட்டி விடும்‌. 
Fortune deserts the envious 


Leaving misfortune omnious. 167 


8. அழுக்காறு எனஒரு பாவி திருச்செற்றுத்‌ 
தீயுழி உய்த்து விடும்‌ 
Caitiff envy despoils wealth 


And drags one into evil path. 168 


9. அவ்விய நெஞ்சத்தான்‌ ஆக்கமுஞ்‌ செவ்வியான்‌ 
கேடும்‌ நினைக்கப்‌ படும்‌ 
Why is envy rich, goodmen poor 


People with surprise think over. 169 


10. அழுக்கற்று அகன்றாரும்‌ இல்லைஅஃது இல்லார்‌ 

பெருக்கத்தில்‌ தீர்ந்தாரும்‌ இல்‌ 

The envious prosper never 

The envyless prosper ever. 170 


18. வெஃகாமை - Against covetousness 


1. நடுவின்றி நன்பொருள்‌ வெஃகின்‌ குடிபொன்றிக்‌ 
குற்றமும்‌ ஆங்கே தரும்‌ 
Who covets others' honest wealth 


That greed ruins his house forthwith. 171 


2. படுபயன்‌ வெஃகிப்‌ பழிப்படுவ செய்யார்‌ 
நடுவன்மை நாணுவர்‌ பவர்‌ 
Who shrink with shame from sin, refrain 


From coveting which brings ruin. 172 


33 


3. சிற்றின்பம்‌ வெஃகி அறனல்ல செய்யாரே 
மற்றின்பம்‌ வேண்டு பவர்‌ 
For spiritual bliss who long 


For fleeting joy commit no wrong. 173 


4. இலமென்று வெஃகுதல்‌ செய்யார்‌ புலம்வென்ற 
புன்மையில்‌ காட்சி யவர்‌ 


The truth-knowers of sense-control 


Though in want covet not at all. 174 


5. அஃகி அகன்ற அறிவென்னாம்‌ யார்மாட்டும்‌ 
வெஃகி வெறிய செயின்‌ 
What is one's subtle wisdom worth 


If it deals ill with all on earth. 175 


6. அருள்வெஃகி ஆற்றின்கண்‌ நின்றான்‌ பொருள்வெஃகிப்‌ 
பொல்லாத சூழக்‌ கெடும்‌ 
Who seeks for grace on righteous path 


Suffers by evil covetous wealth. 176 


£. வேண்டற்க வெஃகியாம்‌ ஆக்கம்‌ விளைவயின்‌ 
மாண்டற்‌ கரிதாம்‌ பயன்‌ 
Shun the fruit of covetousness 


All its yield is inglorious. 177 


8. அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின்‌ வெஃகாமை 
வேண்டும்‌ பிறன்கைப்‌ பொருள்‌. 
Against covetousness - The mark of lasting wealth is shown 


By not coveting others' own. 178 


9. அறனறிந்து வெஃகா அறிவுடையார்ச்‌ சேரும்‌ 
திறன்‌அறிந்‌ தாங்கே திரு. 
Fortune seeks the just and wise 


Who are free from coveting vice. 179 


10. இறல்‌ஈனும்‌ எண்ணாது வெஃகின்‌ விறல்‌ஈனும்‌ 

வேண்டாமை என்னுஞ்‌ செருக்கு 

Desireless, greatness conquers all; 

Coveting misers ruined fall. 180 


19. புறங்கூறாமை - Against slander 


1. அறங்கூறான்‌ அல்ல செயினும்‌ ஒருவன்‌ 
புறங்கூறான்‌ என்றல்‌ இனிது 
Though a man from virtue strays, 


To keep from slander brings him praise. 181 


2. அறனழீஇ அல்லவை செய்தலின்‌ தீதே 
புறனழீஇப்‌ பொய்த்து நகை 
Who bite behind, and before smile 


Are worse than open traitors vile. 182 


3. புறங்கூறிப்‌ பொய்த்துயிர்‌ வாழ்தலின்‌ சாதல்‌ 

அறங்கூறும்‌ ஆக்கம்‌ தரும்‌ 

Virtue thinks it better to die, 

Than live to backbite and to lie. 183 


4. கண்நின்று கண்ணறச்‌ சொல்லினும்‌ சொல்லற்க 
முன்‌இன்று பின்நோக்காச்‌ சொல்‌ 
Though harsh you speak in one's presence 


Abuse is worse in his absence. 184 


5. அறஞ்சொல்லும்‌ நெஞ்சத்தான்‌ அன்மை புறஞ்சொல்லும்‌ 
புன்மையாற்‌ காணப்‌ படும்‌ 
Who turns to slander makes it plain 


His praise of virtue is in vain. 185 


6. பிறன்பழி கூறுவான்‌ தன்பழி யுள்ளும்‌ 
திறன்தெரிந்து கூறப்‌ படும்‌ 
His failings will be found and shown, 


34 


Who makes another's failings known. 


7. பகச்சொல்லிக்‌ கேளிர்ப்‌ பிரிப்பர்‌ நகச்சொல்லி 
நட்பாடல்‌ தேற்றா தவர்‌ 
By pleasing words who make not friends 


Sever their hearts by hostile trends. 


8. துன்னியார்‌ குற்றமும்‌ தூற்றும்‌ மரபினார்‌ 
என்னைகொல்‌ ஏதிலார்‌ மாட்டு 


What will they not to strangers do 


Who bring their friends' defects to view? 


9. அறன்நோக்கி ஆற்றுங்கொல்‌ வையம்‌ புறன்நோக்கிப்‌ 
புன்சொல்‌ உரைப்பான்‌ பொறை. 
The world in mercy bears his load 


Who rants behind words untoward 


10. ஏதிலார்‌ குற்றம்போல்‌ தங்குற்றங்‌ காண்கிற்பின்‌ 
தீதுண்டோ மன்னும்‌ உயிர்க்கு 
No harm would fall to any man 


If each his own defect could scan. 


20. பயனில சொல்லாமை - Against vain speaking 


1. பல்லார்‌ முனியப்‌ பயனில சொல்லுவான்‌ 
எல்லாரும்‌ எள்ளப்‌ படும்‌ 
With silly words who insults all 


Is held in contempt as banal. 


2. பயனில பல்லார்முன்‌ சொல்லல்‌ நயனில 
நட்டார்கண்‌ செய்தலின்‌ தீது 
Vain talk before many is worse 


Than doing to friends deeds adverse. 


186 


187 


188 


189 


190 


191 


192 


35 


36 


3. நயனிலன்‌ என்பது சொல்லும்‌ பயனில 
பாரித்‌ துரைக்கும்‌ உரை 
The babbler's hasty lips proclaim 


That "good-for-nothing" is his name. 193 


4. நயன்சாரா நன்மையின்‌ நீக்கும்‌ பயன்சாராப்‌ 
பண்பில்சொல்‌ பல்லா ரகத்து 
Vain words before an assembly 


Will make all gains and goodness flee. 194 


5. சீர்மை சிறப்பொடு நீங்கும்‌ பயனில 
நீர்மை யுடையார்‌ சொலின்‌ 


Glory and grace will go away 


When savants silly nonsense say. 195 


6. பயனில்சொல்‌ பாராட்டு வானை மகன்‌எனல்‌ 
மக்கட்‌ பதடி யெனல்‌ 
Call him a human chaff who prides 


Himself in weightless idle words. 196 


7. நயனில சொல்லினுஞ்‌ சொல்லுக சான்றோர்‌ 
பயனில சொல்லாமை நன்று 
Let not men of worth vainly quack 


Even if they would roughly speak. 197 


8. அரும்பயன்‌ ஆயும்‌ அறிவினார்‌ சொல்லார்‌ 
பெரும்பயன்‌ இல்லாத சொல்‌ 
The wise who weigh the worth refrain 


From words that have no grain and brain. 198 


9. பொருள்தீர்ந்த பொச்சாந்துஞ்‌ சொல்லார்‌ மருள்தீர்ந்த 
மாசறு காட்சி யவர்‌ 


The wise of spotless self-vision 


Slip not to silly words-mention. 199 


10. சொல்லுக சொல்லிற்‌ பயனுடைய சொல்லற்க 


சொல்லிற்‌ பயனிலாச்‌ சொல்‌ 
To purpose speak the fruitful word 


And never indulge in useless load. 


21. தீவினையச்சம்‌ - Fear of sin 


1. தீவினையார்‌ அஞ்சார்‌ விழுமியார்‌ அஞ்சுவர்‌ 
தீவினை என்னுஞ்‌ செருக்கு 

Sinners fear not the pride of sin. 

The worthy dread the ill within. 


2. தீயவை தீய பயத்தலால்‌ தீயவை 
தீயினும்‌ அஞ்சப்‌ படும்‌ 
Since evil begets evil dire 


Fear ye evil more than fire. 


3. அறிவினுள்‌ எல்லாந்‌ தலையென்ப தீய 
செறுவார்க்கும்‌ செய்யா விடல்‌ 
The wisest of the wise are those 


Who injure not even their foes. 


4. மறந்தும்‌ பிறன்கேடு சூழற்க சூழின்‌ 
அறஞ்சூழும்‌ சூழ்ந்தவன்‌ கேடு 
His ruin virtue plots who plans 


The ruin of another man's. 


5. இலன்‌ என்று தீயவை செய்யற்க செய்யின்‌ 
இலனாகும்‌ மற்றும்‌ பெயர்த்து 
Who makes poverty plea for ill 


Shall reduce himself poorer still. 


6. தீப்பால தான்பிறர்கண்‌ செய்யற்க நோய்ப்பால 


தன்னை அடல்வேண்டா தான்‌ 


From wounding others let him refrain 


200 


201 


202 


203 


204 


205 


Who would from harm himself remain. 


7. எனைப்பகை யுற்றாரும்‌ உய்வர்‌ வினைப்பகை 
வீயாது பின்சென்று அடும்‌ 
Men may escape other foes and live 


But sin its deadly blow will give. 


8. தீயவை செய்தார்‌ கெடுதல்‌ நிழல்தன்னை 


வீயாது அடிஉரைந்‌ தற்று 
Ruin follows who evil do 


As shadow follows as they go. 


9. தன்னைத்தான்‌ காதல னாயின்‌ எனைத்தொன்றும்‌ 
துன்னற்க தீவினைப்‌ பால்‌ 
Let none who loves himself at all 


Think of evil however small. 


10. அருங்கேடன்‌ என்பது அறிக மருங்கோடித்‌ 
தீவினை செய்யான்‌ எனின்‌ 


He is secure, know ye, from ills 


Who slips not right path to do evils. 


22. ஒப்புரவறிதல்‌ - Duty to society 


1. கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்டு 
என்‌ஆற்றுங்‌ கொல்லோ உலகு 
Duty demands nothing in turn; 


How can the world recompense rain? 


2. தாளாற்றித்‌ தந்த பொருளெல்லாம்‌ தக்கார்க்கு 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு 


All the wealth that toils give 


Is meant to serve those who deserve. 


206 


207 


208 


209 


210 


211 


212 


38 


39 


3. புத்தே ளுலகத்தும்‌ ஈண்டும்‌ பெறலரிதே 
ஒப்புரவின்‌ நல்ல பிற 
In heav'n and earth 1/5 hard to find 


A greater good than being kind. 213 


4. ஒத்த தறிவான்‌ உயிர்வாழ்வான்‌ மற்றையான்‌ 
செத்தாருள்‌ வைக்கப்‌ படும்‌ 
He lives who knows befitting act 


Others are deemed as dead in fact. 214 


5. ஊருணி நீர்நிறைந்‌ தற்றே உலகவாம்‌ 
பேரறி வாளன்‌ திரு 
The wealth that wise and kind do make 


Is like water that fills a lake. 215 


6. பயன்மரம்‌ உள்ளூர்ப்‌ பழுத்தற்றால்‌ செல்வம்‌ 
நயனுடை யான்கண்‌ படின்‌ 
Who plenty gets and plenty gives 


Is like town-tree teeming with fruits. 216 


7. மருந்தாகித்‌ தப்பா மரத்தற்றால்‌ செல்வம்‌ 

பெருந்தகை யான்கண்‌ படின்‌ 

The wealth of a wide-hearted soul 

Is a herbal tree that healeth all. 217 


8. இடனில்‌ பருவத்தும்‌ ஒப்புரவிற்கு ஒல்கார்‌ 
கடனறி காட்சி யவர்‌ 


Though seers may fall on evil days 


Their sense of duty never strays. 218 


9. நயனுடையான்‌ நல்கூர்ந்தா னாதல்‌ செயும்நீர 
செய்யாது அமைகலா வாறு 
The good man's poverty and grief 


15 want of means to give relief. 219 


40 


10. ஒப்புரவி னால்வரும்‌ கேடெனின்‌ அஃதொருவன்‌ 
விற்றுக்கோள்‌ தக்க துடைத்து 
By good if ruin comes across 


Sell yourself to save that loss. 220 


23. ஈகை - Charity 


1. வறியார்க்கொன்று ஈவதே ஈகைமற்‌ றெல்லாம்‌ 
குறியெதிர்ப்பை நீர துடைத்து 
To give the poor is charity 


The rest is loan and vanity. 221 


2. நல்லாறு எனினும்‌ கொளல்தீது மேலுலகம்‌ 
இல்லெனினும்‌ ஈதலே நன்று 
To beg is bad e'en from the good 


To give is good, were heaven forbid. 222 


3. இலனென்னும்‌ எவ்வம்‌ உரையாமை ஈதல்‌ 
குலனுடையான்‌ கண்ணே உள 


No pleading, "| am nothing worth," 


But giving marks a noble birth. 223 


4. இன்னாது இரக்கப்‌ படுதல்‌ இரந்தவர்‌ 
இன்முகங்‌ காணும்‌ அளவு 
The cry for alms is painful sight 


Until the giver sees him bright. 224 


5. ஆற்றுவார்‌ ஆற்றல்‌ பசிஆற்றல்‌ அப்பசியை 
மாற்றுவார்‌ ஆற்றலின்‌ பின்‌ 
Higher's power which hunger cures 


Than that of penance which endures. 225 


6. அற்றார்‌ அழிபசி தீர்த்தல்‌ அஃதொருவன்‌ 
பெற்றான்‌ பொருள்வைப்‌ புழி 
Drive from the poor their gnawing pains 


If room you seek to store your gains. 


7. பாத்தூண்‌ மரீஇ யவனைப்‌ பசிஎன்னும்‌ 
தீப்பிணி தீண்டல்‌ அரிது 
Who shares his food with those who need 


Hunger shall not harm his creed. 


8. ஈத்துவக்கும்‌ இன்பம்‌ அறியார்கொல்‌ தாமுடைமை 
வைத்திழக்கும்‌ வன்க ணவர்‌ 
The joy of give and take they lose 


Hard-hearted rich whose hoarding fails. 


9. இரத்தலின்‌ இன்னாது மன்ற நிரப்பிய 
தாமே தமியர்‌ உணல்‌ 
Worse than begging is that boarding 


Alone what one's greed is hoarding. 


10. சாதலின்‌ இன்னாத தில்லை இனிததூஉம்‌ 
ஈதல்‌ இயையாக்‌ கடை 

Nothing is more painful than death 

Yet more is pain of giftless dearth. 


24. புகழ்‌ - Renown 


1. ஈதல்‌ இசைபட வாழ்தல்‌ அதுவல்லது 
ஊதியம்‌ இல்லை உயிர்க்கு 
They gather fame who freely give 


The greatest gain for all that live. 


2. உரைப்பார்‌ உரைப்பவை எல்லாம்‌ இரப்பார்க்கொன்று 


ஈவார்மேல்‌ நிற்கும்‌ புகழ்‌ 
The glory of the alms-giver 


Is praised aloud as popular. 


226 


221 


228 


229 


230 


231 


232 


41 


3. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால்‌ 


பொன்றாது நிற்பதொன்று இல்‌ 
Nothing else lasts on earth for e'er 


Saving high fame of the giver! 


4. நிலவரை நீள்புகழ்‌ ஆற்றின்‌ புலவரைப்‌ 
போற்றாது புத்தேள்‌ உலகு 
From hailing gods heavens will cease 


To hail the men of lasting praise 


5. நத்தம்போல்‌ கேடும்‌ உளதாகும்‌ சாக்காடும்‌ 
வித்தகர்க்‌ கல்லால்‌ அரிது 
Fame in fall and life in death 


Are rare but for the soulful worth. 


6. தோன்றின்‌ புகழோடு தோன்றுக அஃதிலார்‌ 
தோன்றலின்‌ தோன்றாமை நன்று 
Be born with fame if birth you want 


If not of birth you must not vaunt. 


7. புகழ்பட வாழாதார்‌ தந்நோவார்‌ தம்மை 
இகழ்வாரை நோவது எவன்‌. 
Why grieve at those who blame the shame 


Of those who cannot live in fame? 


8. வசையென்ப வையத்தார்க்‌ கெல்லாம்‌ இசையென்னும்‌ 
எச்சம்‌ பெறா விடின்‌ 
To men on earth it is a shame 


Not to beget the child of fame. 


9. வசையிலா வண்பயன்‌ குன்றும்‌ இசையிலா 
யாக்கை பொறுத்த நிலம்‌ 
The land will shrink in yield if men 


O'erburden it without renown. 


233 


234 


235 


236 


237 


238 


239 


42 


43 


10. வசைஒழிய வாழ்வாரே வாழ்வார்‌ இசையொழிய 
வாழ்வாரே வாழா தவர்‌ 
They live who live without blemish 
The blameful ones do not flourish. 240 
1.3 துறவறவியல்‌ - ASCETIC VIRTUE 
25. அருளுடைமை - Compassion 


1. அருட்செல்வம்‌ செல்வத்துள்‌ செல்வம்‌ பொருட்செல்வம்‌ 
பூரியார்‌ கண்ணும்‌ உள 
The wealth of wealth is wealth of grace 


Earthly wealth e'en the basest has. 241 


2. நல்லாற்றால்‌ நாடி அருளாள்க பல்லாற்றால்‌ 

தேரினும்‌ அஃதே துணை. 

Seek by sound ways good compassion; 

All faiths mark that for-salvation. 242 


3. அருள்சேர்ந்த நெஞ்சினார்க்‌ கில்லை இருள்சேர்ந்த 
இன்னா உலகம்‌ புகல்‌. 
The hearts of mercy shall not go 


Into dark worlds of gruesome woe. 243 


4. மன்னுயிர்‌ ஓம்பி அருளாள்வாற்கு இல்லென்ப 
தன்னுயிர்‌ அஞ்சும்‌ வினை. 
His soul is free from dread of sins 


Whose mercy serveth all beings. 244 


5. அல்லல்‌ அருளாள்வார்க்கு இல்லை வளிவழங்கும்‌ 
மல்லல்மா ஞாலம்‌ கரி 
The wide wind-fed world witness bears: 


Men of mercy meet not sorrows. 245 


6. பொருள்‌ நீங்கிப்‌ பொச்சாந்தார்‌ என்பர்‌ அருள்நீங்கி 
அல்லவை செய்தொழுகு வார்‌ 


Who grace forsake and 0190616855 act 


The former loss and woes forget. 246 


7. அருளில்லார்க்கு அவ்வுலகம்‌ இல்லை பொருளில்லார்க்கு 
இவ்வுலகம்‌ இல்லாகி யாங்கு. 
This world is not for weathless ones 


That world is not for graceless swines. 247 


8. பொருளற்றார்‌ பூப்பர்‌ ஒருகால்‌ அருளற்றார்‌ 
அற்றார்மற்‌ றாதல்‌ அரிது. 
The wealthless may prosper one day; 


The graceless never bloom agay. 248 


9. தெருளாதான்‌ மெய்ப்பொருள்‌ கண்டற்றால்‌ தேரின்‌ 
அருளாதான்‌ செய்யும்‌ அறம்‌ 
Like Truth twisted by confused mind 


Wisdom is vain in hearts unkind. 249 


10. வலியார்முன்‌ தன்னை நினைக்கதான்‌ தன்னின்‌ 
மெலியார்மேல்‌ செல்லும்‌ இடத்து. 
Think how you feel before the strong 


When to the feeble you do wrong. 250 


26. புலால்‌ மறுத்தல்‌ - Abstinence from flesh 


1. தன்னூன்‌ பெருக்கற்குத்‌ தான்பிறிது ஊனுண்பான்‌ 
எங்ஙனம்‌ ஆளும்‌ அருள்‌ 
What graciousness can one command 


who feeds his flesh by flesh gourmand. 251 


2. பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி 

ஆங்கில்லை ஊன்தின்‌ பவர்க்கு 

The thriftless have no property 

And flesh-eaters have no pity. 252 


44 


3. படைகொண்டார்‌ நெஞ்சம்போல்‌ நன்றூக்காது ஒன்றன்‌ 
உடல்சுவை உண்டார்‌ மனம்‌. 


Who wields a steel is steel-hearted 
Who tastes body is hard-hearted. 


4. அருளல்லது யாதெனில்‌ கொல்லாமை கோறல்‌ 
பொருளல்லது அவ்வூன்‌ தினல்‌. 
If merciless it is to kill, 


To kill and eat is disgraceful. 


5. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண 
அண்ணாத்தல்‌ செய்யாது அளறு 
Off with flesh; a life you save 


The eater hell's mouth shall not waive! 


6. தினற்பொருட்டால்‌ கொல்லாது உலகெனின்‌ யாரும்‌ 
விலைப்பொருட்டால்‌ ஊன்தருவார்‌ இல்‌ 


None would kill and sell the flesh 


For eating it if they don't wish. 


£. உண்ணாமை வேண்டும்‌ புலாஅல்‌ பிறிதொன்றன்‌ 
புண்ணது உணர்வார்ப்‌ பெறின்‌ 
From eating flesh men must abstain 


If they but feel the being's pain. 


8. செயிரின்‌ தலைப்பிரிந்த காட்சியார்‌ உண்ணார்‌ 
உயிரின்‌ தலைப்பிரிந்த ஊன்‌. 
Whose mind from illusion is freed 


Refuse on lifeless flesh to feed. 


9. அவிசொரிந்‌ தாயிரம்‌ வேட்டலின்‌ ஒன்றன்‌ 
உயிர்செகுத்‌ துண்ணாமை நன்று. 
Not to-kill-and-eat, truly 


Excels thousand pourings of ghee! 


253 


254 


255 


256 


257 


258 


259 


45 


10. கொல்லான்‌ புலாலை மறுத்தானைக்‌ கைகூப்பி 
எல்லா உயிரும்‌ தொழும்‌ 

All lives shall lift their palms to him 

Who eats not flesh nor kills with whim. 


27. தவம்‌ - Penance 


1. உற்றநோய்‌ நோன்றல்‌ உயிர்க்குறுகண்‌ செய்யாமை 


அற்றே தவத்திற்‌ குரு. 
Pains endure; pain not beings 


This is the type of true penance. 


2. தவமும்‌ தவமுடையார்க்கு ஆகும்‌ அவம்‌ அதனை 
அஃதிலார்‌ மேற்கொள்‌ வது. 
Penance is fit for penitents 


Not for him who in vain pretends. 


3. துறந்தார்க்குத்‌ துப்புரவு வேண்டி மறந்தார்கொல்‌ 
மற்றை யவர்கள்‌ தவம 
Is it to true penitent's aid, 


That others austere path avoid? 


4. ஒன்னார்த்‌ தெறலும்‌ உவந்தாரை ஆக்கலும்‌ 
எண்ணின்‌ தவத்தான்‌ வரும்‌ 
In penance lies the power to save 


The friends and foil the foe and knave. 


5. வேண்டிய வேண்டியாங்‌ கெய்தலால்‌ செய்தவம்‌ 
ஈண்டு முயலப்‌ படும்‌ 
What they wish as they wish is won 


Here hence by men penance is done. 


6. தவஞ்செய்வார்‌ தங்கமருமஞ்‌ செய்வார்மற்‌ றல்லார்‌ 
அவஞ்செய்வார்‌ ஆசையுட்‌ பட்டு 


260 


261 


262 


263 


264 


265 


46 


47 


Who do penance achieve their aim 


Others desire-rid themselves harm. 266 


7. சுடச்சுடரும்‌ பொன்போல்‌ ஒளிவிடும்‌ துன்பஞ்‌ 
சுடக்சுட நோற்கிற்‌ பவர்க்கு 
Pure and bright gets the gold in fire; 


and so the life by pain austere. 267 


8. தன்னுயிர்‌ தான்‌ அறப்‌ பெற்றானை ஏனைய 
மன்னுயி ரெல்லாம்‌ தொழும்‌. 
He worship wins from every soul 


Who Master is by soul control. 268 


9. கூற்றம்‌ குதித்தலும்‌ கைகூடும்‌ நோற்றலின்‌ 

ஆற்றல்‌ தலைப்பட்‌ டவர்க்கு. 

They can even defy death 

Who get by penance godly strength. 269 


10. இலர்பல ராகிய காரணம்‌ நோற்பார்‌ 

சிலர்பலர்‌ நோலா தவர்‌. 

Many are poor and few are rich 

For they care not for penance much. 270 


28. கூடாவொழுக்கம்‌ - posture 


1. வஞ்ச மனத்தான்‌ படிற்றொழுக்கம்‌ பூதங்கள்‌ 
ஐந்தும்‌ அகத்தே நகும்‌. 
Elements five of feigned life 


Of a sly hypocrite within laugh. 211 


2. வானுயர்‌ தோற்றம்‌ எவன்செய்யும்‌ தன்நெஞ்சம்‌ 


தான்‌அறி குற்றப்‌ படின்‌ 
Of what avail are sky-high shows 


When guild the conscience gnaws and knows. 272 


3. வலியில்‌ நிலைமையான்‌ வல்லுருவம்‌ பெற்றம்‌ 
புலியின்தோல்‌ போர்த்துமேய்ந்‌ தற்று. 
Vaunting sainthood while weak within 


Seems a grazer with tiger skin. 


4. தவமறைந்து அல்லவை செய்தல்‌ புதல்மறைந்து 
வேட்டுவன்‌ புள்சிமிழ்த்‌ தற்று. 
Sinning in saintly show is like 


Fowlers in ambush birds to strike. 


௦. பற்றற்றேம்‌ என்பார்‌ படிற்றொழுக்கம்‌ எற்றெற்றென்று 


ஏதம்‌ பலவுந்‌ தரும்‌. 
Who false within but freedom feign 


Shall moan "What have we done" with pain. 


6. நெஞ்சில்‌ துறவார்‌ துறந்தார்போல்‌ வஞ்சித்து 
வாழ்வாரின்‌ வன்கணார்‌ இல்‌ 
Vilest is he who seems a saint 


Cheating the world without restraint. 


7. புறங்குன்றி கண்டனைய ரேனும்‌ அகங்குன்றி 
மூக்கிற்‌ கரியார்‌ உடைத்து 
Berry-red is his outward view, 


Black like its nose his inward hue. 


8. மனத்தது மாசாக மாண்டார்நீ ராடி 


மறைந்தொழுகும்‌ மாந்தர்‌ பலர்‌. 
Filthy in mind some bathe in streams 


Hiding sins in showy extremes. 


9. கணைகொடிது யாழ்கோடு செவ்விதுஆங்‌ கன்ன 
வினைபடு பாலால்‌ கொளல்‌. 


Know men by acts and not by forms 


Strait arrow kills, bent lute but charms. 


273 


274 


275 


276 


277 


276 


279 


10. மழித்தலும்‌ நீட்டலும்‌ வேண்டா உலகம்‌ 


பழித்தது ஒழித்து விடின்‌. 
No balding nor tangling the hair! 


Abstain from condemned acts with care. 


29. கள்ளாமை - The absence of fraud 


1. எள்ளாமை வேண்டுவான்‌ என்பான்‌ எனைத்தொன்றும்‌ 


கள்ளாமை காக்கதன்‌ நெஞ்சு. 
Let him who would reproachless be 


From all frauds guard his conscience free. 


2. உள்ளத்தால்‌ உள்ளலும்‌ தீதே பிறன்பொருளைக்‌ 
கள்ளத்தால்‌ கள்வேம்‌ எனல்‌. 
"We will by fraud win other's wealth" 


Even this thought is sin and stealth. 


3. களவினால்‌ ஆகிய ஆக்கம்‌ அளவிறந்து 
ஆவது போலக்‌ கெடும்‌. 
The gain by fraud may overflow 


But swift to ruin it shall go. 


4. களவின்கண்‌ கன்றிய காதல்‌ விளைவின்கண்‌ 
வீயா விழுமம்‌ தரும்‌. 
The fruit that fraud and greed obtain 


Shall end in endless grief and pain. 


5. அருள்கருதி அன்புடைய ராதல்‌ பொருள்கருதிப்‌ 


பொச்சாப்புப்‌ பார்ப்பார்கண்‌ இல்‌. 


Love and Grace are not their worth 


Who watch to waylay dozer's wealth. 


6. அளவின்கண்‌ நின்றொழுகல்‌ ஆற்றார்‌ களவின்கண்‌ 


கன்றிய காத லவர்‌ 


280 


281 


282 


283 


284 


285 


They cannot walk in measured bounds 


who crave and have covetous ends. 


7. களவென்னும்‌ காரறி வாண்மை அளவென்னும்‌ 
ஆற்றல்‌ புரிந்தார்கண்‌ இல்‌. 
Men of measured wisdom shun 


Black art of fraud and what it won. 


8. அளவறிந்தார்‌ நெஞ்சத்‌ தறம்போல்‌ நிற்கும்‌ 
களவறிந்தார்‌ நெஞ்சில்‌ கரவு. 
Virtue abides in righteous hearts 


Into minds of frauds deceit darts. 


9. அளவல்ல செய்தாங்கே வீவர்‌ களவல்ல 


மற்றைய தேற்றா தவர்‌. 
They perish in their perfidy 


Who know nothing but pilfery. 


10. கள்வார்க்குத்‌ தள்ளும்‌ உயிர்நிலை கள்ளார்க்குத்‌ 
தள்ளாது புத்தே ளுலகு 

Even the body rejects thieves; 

The honest men, heaven receives. 


30. வாய்மை - Veracity 


1. வாய்மை எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ 
தீமை இலாத சொலல்‌ 
If "What is truth"? the question be, 


It is to speak out evil-free. 


2. பொய்ம்மையும்‌ வாய்மை யிடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கும்‌ எனின்‌. 
E'en falsehood may for truth suffice, 


When good it brings removing vice. 


286 


287 


288 


289 


290 


291 


292 


50 


3. தன்னெஞ்‌ சறிவது பொய்யற்க பொய்த்தபின்‌ 
தன்னெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌. 
Let not a man knowingly lie; 


Conscience will scorch and make him sigh. 


4. உள்ளத்தால்‌ பொய்யா தொழுகின்‌ உலகத்தார்‌ 
உள்ளத்து ளெல்லாம்‌ உளன்‌. 
He lives in loving hearts of all 


Who serves the Truth serene in soul. 


5. மனத்தொடு வாய்மை மொழியின்‌ தவத்தொடு 
தானஞ்செய்‌ வாரின்‌ தலை. 
To speak the truth from heart sincere 


Is more than giving and living austere. 


6. பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை 
எல்லா அறமும்‌ தரும்‌. 
Not to lie brings all the praise 


All virtues from Truth arise. 


7. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின்‌ அறம்பிற 
செய்யாமை செய்யாமை நன்று. 


Lie not lie not. Naught else you need 


All virtues are in Truth indeed. 


8. புறந்தூய்மை நீரான்‌ அமையும்‌ அகந்தூய்மை 
வாய்மையால்‌ காணப்‌ படும்‌. 
Water makes you pure outward 


Truth renders you pure inward. 


9. எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல சான்றோர்க்குப்‌ 
பொய்யா விளக்கே விளக்கு. 


All lights are not lights for the wise; 
Truth light is light bright like sun-light 


293 


294 


295 


296 


297 


298 


299 


51 


10. யாமெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை எனைத்தொன்றும்‌ 
வாய்மையின்‌ நல்ல பிற. 

Of all the things we here have seen 

Nothing surpasses Truth serene ! 


31. வெகுளாமை - Restraining anger 


1. செல்லிடத்துக்‌ காப்பான்‌ சினங்காப்பான்‌ அல்லிடத்துக்‌ 
காக்கின்‌என்‌ காவாக்கால்‌ என்‌ 
Anger against the weak is wrong 


It is futile against the strong. 


2. செல்லா இடத்துச்‌ சினந்தீது செல்லிடத்தும்‌ 
இல்‌அதனின்‌ தீய பிற 
Vain is wrath against men of force 


Against the meek it is still worse. 


3. மறத்தல்‌ வெகுளியை யார்மாட்டும்‌ தீய 
பிறத்தல்‌ அதனான்‌ வரும்‌ 
Off with wrath with any one. 


It is the source of sin and pain. 


4. நகையும்‌ உவகையும்‌ கொல்லும்‌ சினத்தின்‌ 
பகையும்‌ உளவோ பிற. 


Is there a foe like harmful ire 


Which kills the smile and joyful cheer? 


5. தன்னைத்தான்‌ காக்கின்‌ சினம்காக்க காவாக்கால்‌ 
தன்னையே கொல்லும்‌ சினம்‌. 
Thyself to save, from wrath away! 


If not thyself the wrath will slay. 


6. சினமென்னும்‌ சேர்ந்தாரைக்‌ கொல்லி இனமென்னும்‌ 


ஏமப்‌ புணையைச்‌ சுடும்‌. 


300 


301 


302 


303 


304 


305 


52 


53 


Friend-killer is the fatal rage 


It burns the helpful kinship-barge. 306 


7. சினத்தைப்‌ பொருளென்று கொண்டவன்‌ கேடு 

நிலத்தறைந்தான்‌ கைபிழையா தற்று. 

The wrath-lover to doom is bound 

Like failless-hand that strikes the ground. 307 


8. இணர்‌எரி தோய்வன்ன இன்னா செயினும்‌ 

புணரின்‌ வெகுளாமை நன்று. 

Save thy soul from burning ire 

Though tortured like the touch of fire. 308 


9. உள்ளிய தெல்லாம்‌ உடனெய்தும்‌ உள்ளத்தால்‌ 
உள்ளான்‌ வெகுளி எனின்‌. 
Wishes he gains as he wishes 


If man refrains from rage vicious! 309 


10. இறந்தார்‌ இறந்தார்‌ அனையர்‌ சினத்தைத்‌ 
துறந்தார்‌ துறந்தார்‌ துணை. 
Dead are they who are anger-fed 


Saints are they from whom wrath has fled. 310 


32. இன்னா செய்யாமை - n௦-violence 


1. சிறப்புஈனும்‌ செல்வம்‌ பெறினும்‌ பிறர்க்குஇன்னா 
செய்யாமை மாசற்றார்‌ கோள்‌ 


The pure by faith mean pain to none 


Though princely wealth by that is won. 311 


2. கறுத்துஇன்னா செய்தவக்‌ கண்ணும்‌ மறுத்துஇன்னா 
செய்யாமை மாசற்றார்‌ கோள்‌. 


The spotless hearts seek not revenge 


Though Malice does the worst in rage. 312 


3. செய்யாமல்‌ செற்றார்க்கும்‌ இன்னாத செய்தபின்‌ 
உய்யா விழுமம்‌ தரும்‌. 
Revenging even causeless hate 


Bad-blood breeds and baneful heat. 


4. இன்னாசெய்‌ தாரை ஒறுத்தல்‌ அவர்‌ நாண 
நன்னயம்‌ செய்து விடல்‌. 
Doing good-turns, put them to shame 


Thus chide the evil who do harm. 


5. அறிவினான்‌ ஆகுவ துண்டோ பிறிதின்நோய்‌ 
தந்நோய்போல்‌ போற்றாக்‌ கடை. 
What does a man from wisdom gain 


If he pines not at other's pain? 


6. இன்னா எனத்தான்‌ உணர்ந்தவை துன்னாமை 
வேண்டும்‌ பிறன்கண்‌ செயல்‌. 
What you feel as 'pain' to yourself 


Do it not to the other-self 


7. எனைத்தானும்‌ எஞ்ஞான்றும்‌ யார்க்கும்‌ மனத்தானாம்‌ 


மாணாசெய்‌ யாமை தலை. 


Any, anywhere injure not 


At any time even in thought. 


8. தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான்‌ என்கொலோ 


மன்னுயிர்க்கு இன்னா செயல்‌. 
How can he injure other souls 


Who in his life injury feels. 


9. பிறர்க்குஇன்னா முற்பகல்‌ செய்யின்‌ தமக்குஇன்னா 


பிற்பகல்‌ தாமே வரும்‌. 
Harm others in the forenoon 


Harm seeks thee in afternoon. 


313 


314 


315 


316 


317 


318 


319 


54 


10. நோய்‌எல்லாம்‌ நோய்செய்தார்‌ மேலவாம்‌ நோய்செய்யார்‌ 
நோயின்மை வேண்டு பவர்‌. 

No harm is done by peace-lovers 

For pains rebound on pain-givers. 


33. கொல்லாமை - Non-killing 


1. அறவினை யாதெனில்‌ கொல்லாமை கோறல்‌ 
பிறவினை எல்லாம்‌ தரும்‌ 
What is Virtue? 'Tis not to kill 


For killing causes every ill. 


2. பகுத்துண்டு பல்லுயிர்‌ ஓம்புதல்‌ நூலோர்‌ 
தொகுத்தவற்றுள்‌ எல்லாந்‌ தலை. 
Share the food and serve all lives 


This is the law of all the laws. 


3. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றுஅதன்‌ 
பின்சாரப்‌ பொய்யாமை நன்று. 
Not to kill is unique good 


The next, not to utter falsehood. 


4. நல்லாறு எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ 
கொல்லாமை சூழும்‌ நெறி. 
What way is good? That we can say 


The way away from heat to slay. 


5. நிலைஅஞ்சி நீத்தாருள்‌ எல்லாம்‌ கொலைஆஸஞ்சிக்‌ 
கொல்லாமை சூழ்வான்‌ தலை 
Of saints who renounce birth-fearing 


The head is he who dreads killing. 


6. கொல்லாமை மேற்கொண்‌ டொழுகுவான்‌ வாழ்நாள்மேல்‌ 
செல்லாது உயிருண்ணுங் கூற்று. 


320 


321 


322 


323 


324 


325 


55 


Life-eating-Death shall spare the breath 


Of him who no life puts to death. 


7. தன்னுயிர்‌ நீப்பினும்‌ செய்யற்க தான்பிறிது 
இன்னுயிர்‌ நீக்கும்‌ வினை. 
Kill not life that others cherish 


Even when your life must perish. 


8. நன்றாகும்‌ ஆக்கம்‌ பெரிதெனினும்‌ சான்றோர்க்குக்‌ 
கொன்றாகும்‌ ஆக்கம்‌ கடை. 
The gain of slaughter is a vice 


Though deemed good in sacrifice. 


9. கொலைவினைய ராகிய மாக்கள்‌ புலைவினையர்‌ 
புன்மை தெரிவா ரகத்து. 
Those who live by slaying are 


Eaters of carrion bizarre! 


10. உயிர்‌ உடம்பின்‌ நீக்கியார்‌ என்ப செயிர்‌ உடம்பின்‌ 
செல்லாத்தீ வாழ்க்கை யவர்‌ 
The loathsome poor sickly and sore 


Are killers stained by blood before 


34. நிலையாமை - Instability 


1. நில்லாத வற்றை நிலையின என்றுணரும்‌ 
புல்லறி வாண்மை கடை. 
The worst of follies it is told 


The fleeting as lasting to hold. 


2. கூத்தாட்டு அவைக்குழாத்‌ தற்றே பெருஞ்செல்வம்‌ 
போக்கும்‌ அதுவிளிந்‌ தற்று. 
Like a drama-crowd wealth gathers 


Like passing show its pride too goes. 


326 


327 


328 


329 


330 


331 


332 


56 


3. அற்கா இயல்பிற்றுச்‌ செல்வம்‌ அதுபெற்றால்‌ 
அற்குப ஆங்கே செயல்‌. 
Wealth wanes away; but when it comes 


Take care to do enduring things. 


4. நாளென ஒன்றுபோல்‌ காட்டி உயிர்‌ஈரும்‌ 
வாளது உணர்வார்ப்‌ பெறின்‌ 
The showy day is but a saw 


Your life, know that, to file and gnaw. 


5. நாச்செற்று விக்குள்மேல்‌ வாராமுன்‌ நல்வினை 
மேற்சென்று செய்யப்‌ படும்‌ 
Ere tongue benumbs and hiccough comes 


Rise up to do good deeds betimes. 


6. நெருநல்‌ உளனொருவன்‌ இன்றில்லை என்னும்‌ 


பெருமை உடைத்துஇவ்‌ வுலகு. 
One was yesterday; not today! 


The wonder of the world's way! 


7. ஒருபொழுதும்‌ வாழ்வது அறியார்‌ கருதுப 
கோடியும்‌ அல்ல பல. 
Man knows not his next moment 


On crores of things he is intent. 


8. குடம்பை தனித்துஒழியப்‌ புள்பறந்‌ தற்றே 
உடம்போடு உயிரிடை நட்பு. 


The soul from body any day 


Like bird from egg-shell flies away. 


9. உறங்கு வதுபோலும்‌ சாக்காடு உறங்கி 


விழிப்பது போலும்‌ பிறப்பு. 
Death is like a slumber deep 


And birth like waking from that sleep. 


333 


334 


335 


336 


337 


338 


339 


57 


58 


10. புக்கில்‌ அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள்‌ 

துச்சில்‌ இருந்த உயிர்க்கு 

The life berthed in this body shows 

A fixed home it never knows. 340 


35. துறவு - Renunciation 


1. யாதனின்‌ யாதனின்‌ நீங்கியான்‌ நோதல்‌ 
அதனின்‌ அதனின்‌ இலன்‌ 
From what from what a man is free 


From that, from that his torments flee. 341 


2. வேண்டின்‌உண்‌ டாகத்‌ துறக்க துறந்தபின்‌ 
ஈண்டுஇயற்‌ பால பல 
Give up all to gain the True 


And endless joys shall hence seek you. 342 


3. அடல்வேண்டும்‌ ஐந்தன்‌ புலத்தை விடல்வேண்டும்‌ 
வேண்டிய எல்லாம்‌ ஒருங்கு 
Curb the senses five and renounce 


The craving desires all at once. 343 


4. இயல்பாகும்‌ நோன்பிற்கொன்று இன்மை உடைமை 
மயலாகும்‌ மற்றும்‌ பெயர்த்து. 
To have nothing is law of vows 


Having the least deludes and snares. 344 


5. மற்றும்‌ தொடர்ப்பாடு எவன்கொல்‌ பிறப்பறுக்கல்‌ 
உற்றார்க்கு உடம்பும்‌ மிகை 
Why add to bonds while this body 


Is too much for saints to be birth-free. 345 


6. யான்‌எனது என்னும்‌ செருக்குஅறுப்பான்‌ வானோர்க்கு 


உயர்ந்த உலகம்‌ புகும்‌ 


Who curbs the pride of | and mine 


Gets a world rare for gods to gain. 


7. பற்றி விடாஅ இடும்பைகள்‌ பற்றினைப்‌ 
பற்றி விடாஅ தவர்க்கு 
Grief clings on and on to those 


Who cling to bonds without release. 


8. தலைப்பட்டார்‌ தீரத்‌ துறந்தார்‌ மயங்கி 
வலைப்பட்டார்‌ மற்றை யவர்‌ 
Who renounce all are free from care 


Others suffer delusive snare. 


9. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும்‌ மற்று 
நிலையாமை காணப்‌ படும்‌ 


Bondage cut off, rebirth is off 


The world then seems instable stuff. 


10. பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை அப்பற்றைப்‌ 


பற்றுக பற்று விடற்கு 
Bind Thyself to the unbound one 


That binding breaks all bonds anon. 


36. மெய்யுணர்தல்‌ - Truth consciousness 


1. பொருளல்ல வற்றைப்‌ பொருளென்று உணரும்‌ 


மருளானாம்‌ மாணாப்‌ பிறப்பு. 


That error entails ignoble birth 


Which deems vain things as things of worth. 


2. இருள்நீங்கி இன்பம்‌ பயக்கும்‌ மருள்‌ நீங்கி 


மாசறு காட்சி யவர்க்கு 
Men of spotless pure insight 


Enjoy delight devoid of night. 


346 


347 


348 


349 


350 


351 


352 


59 


3. ஐயத்தின்‌ நீங்கித்‌ தெளிந்தார்க்கு வையத்தின்‌ 
வானம்‌ நணிய துடைத்து 
To doubtless minds whose heart is clear 


More than earth heaven is near. 


4. ஐயுணர்வு எய்தியக்‌ கண்ணும்‌ பயமின்றே 
மெய்யுணர்வு இல்லா தவர்க்கு. 

Knowledge of five senses is vain 

Without knowing the Truth within. 


5. எப்பொருள்‌ எத்தன்மைத்‌ தாயினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு. 
Knowledge is Truth of things to find 


In every case of every kind. 


6. கற்றீண்டு மெய்ப்பொருள்‌ கண்டார்‌ தலைப்படுவர்‌ 
மற்றீண்டு வாரா நெறி 
Who learn and here the Truth discern 


Enter the path of non-return. 


7. ஓர்த்துள்ளம்‌ உள்ளது உணரின்‌ ஒருதலையாப்‌ 
பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. 
One-minded sage sees inner-truth 


He is free from thoughts of rebirth. 


8. பிறப்பென்னும்‌ பேதைமை நீங்கச்‌ சிறப்பென்னும்‌ 
செம்பொருள்‌ காண்பது அறிவு. 
It is knowledge to know Self-Truth 


And remove the folly of birth. 


9. சார்புணர்ந்து சார்பு கெடஒழுகின்‌ மற்றழித்துச்‌ 
சார்தரா சார்தரு நோய்‌. 
Know the Refuge; off with bondage 


Be free from ills of thraldom, O sage. 


353 


354 


355 


356 


357 


358 


359 


60 


10. காமம்‌ வெகுளி மயக்கம்‌ இவை மூன்றன்‌ 
நாமம்‌ கெடக்கெடும்‌ நோய்‌ 
Woes expire when lust, wrath, folly 


Expire even to name, fully. 


37. அவா அறுத்தல்‌ - பேற்ரார of desire 


1. அவாஎன்ப எல்லா உயிர்க்கும்‌ எஞ்ஞான்றும்‌ 
தவாஅப்‌ பிறப்பீனும்‌ வித்து. 
Desire to all, always is seed 


From which ceaseless births proceed. 


2. வேண்டுங்கால்‌ வேண்டும்‌ பிறவாமை மற்றது 
வேண்டாமை வேண்ட வரும்‌. 


If long thou must, long for non-birth 


It comes by longing no more for earth. 


3. வேண்டாமை அன்ன விழுச்செல்வம்‌ ஈண்டில்லை 
யாண்டும்‌ அஃதொப்பது இல்‌. 
No such wealth is here and there 


As peerless wealth of non-desire. 


4. தூஉய்மை என்பது அவாவின்மை மற்றது 
வாஅய்மை வேண்ட வரும்‌ 
To nothing crave is purity 


That is the fruit of verity. 


5. அற்றவர்‌ என்பார்‌ அவாஅற்றார்‌ மற்றையார்‌ 
அற்றாக அற்றது இலர்‌ 
The free are those who desire not 


The rest not free in bonds are caught. 


6. அஞ்சுவ தோரும்‌ அறனே ஒருவனை 
வஞ்சிப்ப தோரும்‌ அவா 


360 


361 


362 


363 


364 


365 


Dread desire; Virtue is there 


To every soul desire is snare! 


7. அவாவினை ஆற்ற அறுப்பின்‌ தவாவினை 
தான்வேண்டு மாற்றான்‌ வரும்‌ 
Destroy desire; deliverance 


Comes as much as you aspire hence. 


8. அவாஇல்லார்க்‌ கில்லாகுந்‌ துன்பம்‌ அஃதுண்டேல்‌ 
தவாஅது மேன்மேல்‌ வரும்‌. 
Desire extinct no sorrow-taints 


Grief comes on grief where it pretends. 


9. இன்பம்‌ இடையறா தீண்டும்‌ அவாவென்னும்‌ 
துன்பத்துள்‌ துன்பம்‌ கெடின்‌. 
Desire, the woe of woes destroy 


Joy of joys here you enjoy. 


10. ஆரா இயற்கை அவாநீப்பின்‌ அந்நிலையே 
பேரா இயற்கை தரும்‌. 
Off with desire insatiate 


You gain the native blissful state. 


38. ஊழ்‌ - Destiny 


1. ஆகூழால்‌ தோன்றும்‌ அசைவின்மை கைப்பொருள்‌ 
போகூழால்‌ தோன்றும்‌ மடி 
Efforts succeed by waxing star 


Wealth-losing brings waning star. 


2. பேதைப்‌ படுக்கும்‌ இழவூழ்‌ அறிவகற்றும்‌ 
ஆகலூழ்‌ உற்றக்‌ கடை 
Loss-fate makes a dull fool of us 


Gain-fate makes us prosperous, wise! 


366 


367 


368 


369 


370 


371 


372 


62 


3. நுண்ணிய நூல்பல கற்பினும்‌ மற்றுந்தன்‌ 
உண்மை அறிவே மிகும்‌ 
What matters subtle study deep? 


Levels of innate wisdom-keep. 


4. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு 
தெள்ளிய ராதலும்‌ வேறு 
Two natures in the world obtain 


Some wealth and others wisdom gain. 


5. நல்லவை எல்லாஅந்‌ தீயவாம்‌ தீயவும்‌ 
நல்லவாம்‌ செல்வம்‌ செயற்கு. 
In making wealth fate changes mood; 


The good as bad and bad as good. 


6. பரியினும்‌ ஆகாவாம்‌ பாலல்ல உய்த்துச்‌ 
சொரியினும்‌ போகா தம. 
Things not thine never remain 


Things destined are surely thine. 


7. வகுத்தான்‌ வகுத்த வகையல்லால்‌ கோடி 
தொகுத்தார்க்கும்‌ துய்த்தல்‌ அரிது. 
Who crores amass enjoy but what 


The Dispenser's decrees allot. 


8. துறப்பார்மன்‌ துப்புர வில்லார்‌ உறற்பால 
ஊட்டா கழியும்‌ எனின்‌. 
The destitute desire will quit 


If fate with ills visit them not. 


9. நன்றாங்கால்‌ நல்லவாக்‌ காண்பவர்‌ அன்றாங்கால்‌ 


அல்லற்‌ படுவ தெவன்‌ 
Who good in time of good perceive 


In evil time why should they grieve? 


373 


374 


375 


376 


377 


378 


379 


63 


64 


10. ஊழிற்‌ பெருவலி யாவுள மற்றொன்று 
சூழினும்‌ தான்முந்‌ துறும்‌. 
What power surpasses fate? Its will 
Persists against the human skill. 380 
2. பொருட்பால்‌- Part || - WEALTH / 2.1 அரசியல்‌-ROyalty 
39. இறைமாட்சி - The grandeur of monarchy 


1. படைகுடி கூழ்‌அமைச்சு நட்பரண்‌ ஆறும்‌ 
உடையான்‌ அரசருள்‌ ஏறு. 
People, troops, wealth, forts, council, friends 


Who owns these six is lion of kings. 381 


2. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம்‌ இந்நான்கும்‌ 
எஞ்சாமை வேந்தர்க்‌ கியல்பு. 
Courage, giving, knowledge and zeal 


Are four failless features royal. 382 


3. தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும்‌ 
நீங்கா நிலனாள்‌ பவர்க்கு. 
Alertness, learning, bravery 


Are adjuncts three of monarchy. 383 


4. அறனிழுக்கா தல்லவை நீக்கி மறனிழுக்கா 
மானம்‌ உடைய தரசு. 


A brave noble king refrains from vice 


Full of virtue and enterprise. 384 


5. இயற்றலும்‌ ஈட்டலும்‌ காத்தலும்‌ காத்த 
வகுத்தலும்‌ வல்ல தரசு. 
The able king gets, stores and guards 


And spends them for people's safeguards. 385 


6. காட்சிக்‌ கெளியன்‌ கடுஞ்சொல்லன்‌ அல்லனேல்‌ 
மீக்கூறும்‌ மன்னன்‌ நிலம்‌. 
That land prospers where the king is 


Easy to see, not harsh of words. 386 


£. இன்சொலால்‌ ஈத்தளிக்க வல்லார்க்குத்‌ தன்சொலால்‌ 
தான்கண்‌ டனைத்திவ்‌ வுலகு. 
The world commends and acts his phrase 


Who sweetly speaks and gives with grace. 387 


8. முறைசெய்து காப்பாற்றும்‌ மன்னவன்‌ மக்கட்கு 
இறையென்று வைக்கப்‌ படும்‌. 
He is the Lord of men who does 


Sound justice and saves his race. 388 


9. செவிகைப்பச்‌ சொற்பொறுக்கும்‌ பண்புடை வேந்தன்‌ 

கவிகைக்கீழ்த்‌ தங்கும்‌ உலகு 

Under his shelter thrives the world 

Who bears remarks bitter and bold. 389 


10. கொடையளி செங்கோல்‌ குடியோம்பல்‌ நான்கும்‌ 

உடையானாம்‌ வேந்தர்க்‌ கொளி. 

He is the Light of Kings who has 

Bounty, justice, care and grace. 390 


40. கல்வி - Education 


1. கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 
நிற்க அதற்குத்‌ தக. 
Lore worth learning, learn flawlessly 


Live by that learning thoroughly. 391 


2. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும்‌ 
கண்ணென்ப வாழும்‌ உயிர்க்கு. 


Letter, number, art and science 


65 


66 


Of living kind both are the eyes. 392 


3. கண்ணுடையர்‌ என்பவர்‌ கற்றோர்‌ முகத்திரண்டு 
புண்ணுடையர்‌ கல்லா தவர்‌. 
The learned alone have eyes on face 


The ignorant two sores of disgrace. 393 


4. உவப்பத்‌ தலைக்கூடி உள்ளப்‌ பிரிதல்‌ 

அனைத்தே புலவர்‌ தொழில்‌ 

To meet with joy and part with thought 

Of learned men this is the art. 394 


5. உடையார்முன்‌ இல்லார்போல்‌ ஏக்கற்றுங்‌ கற்றார்‌ 
கடையரே கல்லா தவர்‌ 


Like poor before rich they yearn: 


For knowledge: the low never learn. 395 


6. தொட்டனைத்‌ தூறும்‌ மணற்கேணி மாந்தர்க்குக்‌ 
கற்றனைத்‌ தூறும்‌ அறிவு. 
As deep you dig the sand spring flows 


As deep you learn the knowledge grows. 396 


7. யாதானும்‌ நாடாமால்‌ ஊராமால்‌ என்னொருவன்‌ 
சாந்துணையுங்‌ கல்லாத வாறு. 
All lands and towns are learner's own 


Why not till death learning go on! 397 


8. ஒருமைக்கண்‌ தான்கற்ற கல்வி ஒருவற்கு 
எழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து 
The joy of learning in one birth 


Exalts man upto his seventh. 398 


9. தாமின்‌ புறுவது உலகின்‌ புறக்கண்டு 


காமுறுவர்‌ கற்றறிந்‌ தார்‌. 
The learned foster learning more 


On seeing the world enjoy their lore. 


10. கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி ஒருவற்கு 
மாடல்ல மற்றை யவை. 

Learning is wealth none could destroy 
Nothing else gives genuine joy. 


41. கல்லாமை - Non-learning 


1. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய 
நூலின்றிக்‌ கோட்டி கொளல்‌. 
Like play of chess on squareless board 


Vain is imperfect loreless word. 


2. கல்லாதான்‌ சொற்கா முறுதல்‌ முலையிரண்டும்‌ 
இல்லாதாள்‌ பெண்காமுற்‌ றற்று. 
Unlearned man aspiring speech 


Is breastless lady's love-approach. 


3. கல்லா தவரும்‌ நனிநல்லர்‌ கற்றார்முன்‌ 
சொல்லா திருக்கப்‌ பெறின்‌. 
Ev'n unread men are good and wise 


If before the wise, they hold their peace. 


4. கல்லாதான்‌ ஓட்பம்‌ கழியநன்‌ றாயினும்‌ 
கொள்ளார்‌ அறிவுடை யார்‌. 


The unread's wit though excellent 


Is not valued by the savant. 


5. கல்லா ஒருவன்‌ தகைமை தலைப்பெய்து 
சொல்லாடச்‌ சோர்வு படும்‌. 
A man untaught when speech he vaunts 


Sadly fails before savants. 


399 


400 


401 


402 


403 


404 


405 


67 


68 


6. உளரென்னும்‌ மாத்திரையர்‌ அல்லால்‌ பயவாக்‌ 
களரனையர்‌ கல்லா தவர்‌. 
People speak of untaught minds 


"They just exist like barren lands". 406 


7 . நுண்மாண்‌ நுழைபுலம்‌ இல்லான்‌ எழில்நலம்‌ 
மண்மாண்‌ புனைபாவை யற்று 


Like painted clay-doll is his show 


Grand subtle lore who fails to know. 407 


8. நல்லார்கண்‌ பட்ட வறுமையின்‌ இன்னாதே 
கல்லார்கண்‌ பட்ட திரு 
Wealth in the hand of fools is worse 


Than a learned man's empty purse. 408 


9. மேற்பிறந்தா ராயினும்‌ கல்லாதார்‌ கீழ்ப்பிறந்தும்‌ 
கற்றார்‌ அனைத்திலர்‌ பாடு. 
Lower are fools of higher birth 


Than low-born men of learning's worth. 409 


10. விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்குநூல்‌ 
கற்றாரோடு ஏனை யவர்‌. 
Like beasts before men, dunces are 


Before scholars of shining lore. 410 


42. கேள்வி - Listening 


1. செல்வத்துள்‌ செல்வஞ்‌ செவிச்செல்வம்‌ அச்செல்வம்‌ 

செல்வத்து ளெல்லாந்‌ தலை. 

Wealth of wealths is listening's wealth 

It is the best of wealths on earth. 411 


2. செவிக்குண வில்லாத போழ்து சிறிது 
வயிற்றுக்கும்‌ ஈயப்‌ படும்‌. 
Some food for the stomach is brought 


69 


When the ear gets no food for thought. 412 


3. செவியுணவிற்‌ கேள்வி யுடையார்‌ அவியுணவின்‌ 
ஆன்றாரோ டொப்பர்‌ நிலத்து. 
Whose ears get lots of wisdom-food 


Equal gods on oblations fed. 413 


4. கற்றில னாயினும்‌ கேட்க அஃதொருவற்கு 
ஒற்கத்தின்‌ ஊற்றாந்‌ துணை. 
Though not learned, hear and heed 


That serves a staff and stay in need. 414 


5. இழுக்கல்‌ உடையுழி ஊற்றுக்கோல்‌ அற்றே 
ஒழுக்க முடையார்வாய்ச்‌ சொல்‌. 
Virtuous men's wisdom is found 


A strong staff on slippery ground. 415 


6. எனைத்தானும்‌ நல்லவை கேட்க அனைத்தானும்‌ 
ஆன்ற பெருமை தரும்‌. 
Lend ear to good words however few 


That much will highly exalt you. 416 


7. பிழைத்துணர்ந்தும்‌ பேதைமை சொல்லார்‌ இழைத்துணர்ந்‌ 
தீண்டிய கேள்வி யவர்‌. 
Who listen well and learn sharply 


Not ev'n by slip speak foolishly. 417 


8. கேட்பினுங்‌ கேளாத்‌ தகையவே கேள்வியால்‌ 

தோட்கப்‌ படாத செவி. 

That ear though hearing is dulled 

Which is not by wisdom drilled. 418 


9. நுணங்கிய கேள்வியர்‌ ரல்லார்‌ வணங்கிய 
வாயின ராதல்‌ அரிது 
A modest mouth is hard for those 


Who care little to counsels wise. 419 


10. செவியிற்‌ சுவையுணரா வாயுணர்வின்‌ மாக்கள்‌ 

அவியினும்‌ வாழினும்‌ என்‌. 

Who taste by mouth and not by ear 

What if they fare ill or well here? 420 


43. அறிவுடைமை - The possession of knowledge 


1. அறிவற்றங்‌ காக்குங்‌ கருவி செறுவார்க்கும்‌ 
உள்ளழிக்க லாகா அரண்‌. 
Wisdom's weapon wards off all woes 


It is a fort defying foes. 421 


2. சென்ற இடத்தால்‌ செலவிடா தீதொரீஇ 
நன்றின்பால்‌ உய்ப்ப தறிவு. 
Wisdom checks the straying senses 


Expels evils, impels goodness. 422 


3. எப்பொருள்‌ யார்யார்வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு. 
To grasp the Truth from everywhere 


From everyone is wisdom fair. 423 


4. எண்பொருள வாகச்‌ செலச்சொல்லித்‌ தான்‌ பிறர்வாய்‌ 


நுண்பொருள்‌ காண்பது அறிவு. 
Speaking out thoughts in clear trends 


Wisdom subtle sense comprehendas. 424 


5. உலகம்‌ தழீஇய தொட்பம்‌ மலர்தலும்‌ 


கூம்பலும்‌ இல்ல தறிவு. 
The wise-world the wise befriend 


They bloom nor gloom, equal in mind. 425 


70 


6. எவ்வ துறைவது உலகம்‌ உலகத்தோடு 


அவ்வ துறைவது அறிவு. 
As moves the world so move the wise 


In tune with changing times and ways. 


7. அறிவுடையார்‌ ஆவ தறிவார்‌ அறிவிலார்‌ 
அ$தைறி கல்லா தவர்‌. 
The wise foresee what is to come 


The unwise lack in that wisdom. 


8. அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது 
அஞ்சல்‌ அறிவார்‌ தொழில்‌. 
Fear the frightful and act wisely 


Not to fear the frightful's folly. 


9. எதிரதாக்‌ காக்கும்‌ அறிவினார்க்‌ கில்லை 


அதிர வருவதோர்‌ நோய்‌. 
No frightful evil shocks the wise 


Who guard themselves against surprise. 


10. அறிவுடையார்‌ எல்லாம்‌ உடையார்‌ அறிவிலார்‌ 
என்னுடைய ரேனும்‌ இலர்‌. 

Who have wisdom they are all full 

Whatev'r they own, misfits are nil. 


44. குற்றங்கடிதல்‌ - Avoiding faults 


1. செருக்குஞ்‌ சினமும்‌ சிறுமையும்‌ இல்லார்‌ 
பெருக்கம்‌ பெருமித நீர்த்து. 
Plenty is their prosperity 


Who're free from wrath pride lust petty. 


2. இவறலும்‌ மாண்பிறந்த மானமும்‌ மாணா 
உவகையும்‌ ஏதம்‌ இறைக்கு. 
Mean pride, low pleasure, avarice 


426 


427 


428 


429 


430 


431 


71 


These add blemishes to a prince. 


3. தினைத்துணையாங்‌ குற்றம்‌ வரினும்‌ பனைத்துணையாக்‌ 


கொள்வர்‌ பழிநாணு வார்‌. 
Though millet-small their faults might seem 


Men fearing disgrace, Palm-tall deem. 


4. குற்றமே காக்க பொருளாகக்‌ குற்றமே 


அற்றம்‌ தரூஉம்‌ பகை. 
Watch like treasure freedom from fault 


Our fatal foe is that default. 


5. வருமுன்னர்க்‌ காவாதான்‌ வாழ்க்கை எரிமுன்னர்‌ 


வைத்தூறு போலக்‌ கெடும்‌. 
Who fails to guard himself from flaw 


Loses his life like flame-lit straw. 


6. தன்குற்றம்‌ நீக்கிப்‌ பிறர்குற்றம்‌ காண்பிற்பின்‌ 
என்குற்ற மாகும்‌ இறைக்கு 
What fault can be the king's who cures 


First his faults, then scans others. 


7. செயற்பால செய்யா திவறியான்‌ செல்வம்‌ 
உயற்பால தன்றிக்‌ கெடும்‌. 
That miser's wealth shall waste and end 


Who would not for a good cause spend. 


8. பற்றுள்ளம்‌ என்னும்‌ இவறன்மை எற்றுள்ளும்‌ 
எண்ணப்‌ படுவதொன்‌ றன்று. 
The gripping greed of miser's heart 


Is more than fault the worst apart. 


9. வியவற்க எஞ்ஞான்றும்‌ தன்னை நயவற்க 
நன்றி பயவா வினை. 


Never boast yourself in any mood 


432 


433 


434 


435 


436 


437 


438 


72 


Nor do a deed that does no good. 439 


10. காதல காதல்‌ அறியாமை உய்க்கிற்பின்‌ 

ஏதில ஏதிலார்‌ நூல்‌. 

All designs of the foes shall fail 

If one his wishes guards in veil. 440 


45. பெரியாரைத்‌ துணைக்கோடல்‌ - Gaining great Men's help 


1. அறனறிந்து மூத்த அறிவுடையார்‌ கேண்மை 
திறனறிந்து தேர்ந்து கொளல்‌. 
Weigh their worth and friendship gain 


Of men of virtue and mature brain. 441 


2. உற்றநோய்‌ நீக்கி உறாஅமை முற்காக்கும்‌ 
பெற்றியார்ப்‌ பேணிக்‌ கொளல்‌. 
Cherish the help of men of skill 


Who ward and safe-guard you from ill. 442 


3. அரியவற்று ளெல்லாம்‌ அரிதே பெரியாரைப்‌ 
பேணித்‌ தமராக்‌ கொளல்‌. 
Honour and have the great your own 


Is rarest of the rare things known. 443 


4. தம்மிற்‌ பெரியார்‌ தமரா ஒழுகுதல்‌ 
வன்மையு ளெல்லாந்‌ தலை. 
To have betters as intimates 


Power of all powers promotes. 444 


5. சூழ்வார்கண்‌ ணாக ஒழுகலான்‌ மன்னவன்‌ 

சூழ்வாரைச்‌ சூழ்ந்து கொளல்‌. 

Ministers are the monarch's eyes 

Round him should be the right and wise. 445 


73 


6. தக்கா ரினத்தனாய்த்‌ தானொழுக வல்லானைச்‌ 
செற்றார்‌ செயக்கிடந்த தில்‌. 
To move with worthy friends who knows 


Has none to fear from frightful foes. 


£. இடிக்குந்‌ துணையாரை ஆள்வாரை யாரே 
கெடுக்குந்‌ தகைமை யவர்‌ 
No foe can foil his powers 


whose friends reprove him when he errs. 


8. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன்‌ 
கெடுப்பா ரிலானுங்‌ கெடும்‌. 
The careless king whom none reproves 


Ruins himself sans harmful foes. 


9. முதலிலார்க்கு ஊதியம்‌ இல்லை மதலையாஞ்‌ 
சார்பிலார்க்கு இல்லை நிலை. 
No capital, no gain in trade 


No prop secure sans good comrade. 


10. பல்லார்‌ பகைகொளலிற்‌ பத்தடுத்த தீமைத்தே 
நல்லார்‌ தொடர்கை விடல்‌. 
To give up good friends is ten times worse 


Than being hated by countless foes. 


46. சிற்றினஞ்‌ சேராமை - Avoiding Mean company 


1. சிற்றினம்‌ அஞ்சும்‌ பெருமை சிறுமைதான்‌ 
சுற்றமாச்‌ சூழ்ந்து விடும்‌. 
The ignoble the noble fear 


The mean hold them as kinsmen dear. 


2. நிலத்தியல்பால்‌ நீர்திரிந்‌ தற்றாகும்‌ மாந்தர்க்கு 
இனத்தியல்ப தாகும்‌ அறிவு. 
With soil changes water's taste 


446 


447 


448 


449 


450 


451 


74 


With mates changes the mental state. 


3. மனத்தானாம்‌ மாந்தர்க்‌ குணர்ச்சி இனத்தானாம்‌ 
இன்னான்‌ எனப்படுஞ்‌ சொல்‌. 
Wisdom depends upon the mind 


The worth of man upon his friend. 


4. மனத்து ளதுபோலக்‌ காட்டி ஒருவற்கு 


இனத்துள தாகும்‌ அறிவு. 
Wisdom seems to come from mind 


But it truly flows from the kind. 


5. மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும்‌ 


இனம்தூய்மை தூவா வரும்‌. 
Purity of the thought and deed 


Comes from good company indeed. 


6. மனம்தூயார்க்‌ கெச்சம்நன்‌ றாகும்‌ இனம்தூயார்க்கு 


இல்லைநன்‌ றாகா வினை. 
Pure-hearted get good progeny 


Pure friendship acts with victory. 


7. மனநலம்‌ மன்னுயிர்க்‌ காக்கம்‌ இனநலம்‌ 
எல்லாப்‌ புகழும்‌ தரும்‌. 
Goodness of mind increases gain 


Good friendship fosters fame again. 


8. மனநலம்‌ நன்குடைய ராயினும்‌ சான்றோர்க்கு 
இனநலம்‌ ஏமாப்‌ புடைத்து. 
Men of wisdom, though good in mind 


In friends of worth a new strength find. 


9. மனநலத்தின்‌ ஆகும்‌ மறுமைமற்‌ றஃதும்‌ 
இனநலத்தின்‌ ஏமாப்‌ புடைத்து. 
Good mind decides the future bliss 


452 


453 


454 


455 


456 


457 


458 


75 


Good company gains strength to this. 459 


10. நல்லினத்தி னூங்குந்‌ துணையில்லை தீயினத்தின்‌ 

அல்லற்‌ படுப்பதூஉம்‌ இல்‌. 

No help good company 606605; 

The bad to untold anguish leads. 460 


47. தெரிந்து செயல்வகை - Deliberation before action 


1. அழிவதூஉம்‌ ஆவதூஉம்‌ ஆகி வழிபயக்கும்‌ 
ஊதியமும்‌ சூழ்ந்து செயல்‌. 
Weigh well output the loss and gain 


And proper action ascertain. 461 


2. தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணிச்‌ செய்வார்க்கு 
அரும்பொருள்‌ யாதொன்றும்‌ இல்‌. 
Nothing is hard for him who acts 


With worthy counsels weighing facts. 462 


3. ஆக்கம்‌ கருதி முதலிழக்கும்‌ செய்வினை 
ஊக்கார்‌ அறிவுடை யார்‌, 
The wise risk not their capital 


In doubtful gains and lose their all. 463 


4. தெளிவி லதனைத்‌ தொடங்கார்‌ இளிவென்னும்‌ 
ஏதப்பாடு அஞ்சு பவர்‌. 
They who scornful reproach fear 


Commence no work not made clear. 464 


5. வகையறச்‌ சூழா தெழுதல்‌ பகைவரைப்‌ 
பாத்திப்‌ படுப்பதோ ராறு. 
Who marches without plans and ways 


His field is sure to foster foes. 465 


76 


6. செய்தக்க அல்ல செயக்கெடும்‌ செய்தக்க 
செய்யாமை யானும்‌ கெடும்‌. 
Doing unfit action ruins 


Failing fit-act also ruins. 


£. எண்ணித்‌ துணிக கருமம்‌ துணிந்தபின்‌ 
எண்ணுவம்‌ என்பது இழுக்கு. 
Think and dare a proper deed 


Dare and think is bad in need. 


8. ஆற்றின்‌ வருந்தா வருத்தம்‌ பலர்நின்று 
போற்றினும்‌ பொத்துப்‌ படும்‌. 
Toil without a plan ahead 


Is doomed to fall though supported. 


9. நன்றாற்ற லுள்ளும்‌ தவறுண்டு அவரவர்‌ 
பண்பறிந்‌ தாற்றாக்‌ கடை. 
Attune the deeds to habitude 


Or ev'n good leads to evil feud. 


10. எள்ளாத எண்ணிச்‌ செயல்வேண்டும்‌ தம்மொடு 


கொள்ளாத கொள்ளாது உலகு. 
Do deeds above reproachfulness 


The world refutes uncomely mess. 


48. வலியறிதல்‌ - Judging strength 


1. வினைவலியும்‌ தன்வலியும்‌ மாற்றான்‌ வலியும்‌ 


துணைவவியும்‌ தூக்கிச்‌ செயல்‌. 
Judge act and might and foeman's strength 


The allies' strength and go at length. 


2. ஒல்வ தறிவது அறிந்ததன்‌ கண்தங்கிச்‌ 
செல்வார்க்குச்‌ செல்லாதது இல்‌. 
Nothing hampers the firm who know 


466 


467 


468 


469 


470 


471 


77 


78 


What they can and how to go. 472 


3. உடைத்தம்‌ வலியறியார்‌ ஊக்கத்தின்‌ ஊக்கி 
இடைக்கண்‌ முரிந்தார்‌ பலர்‌. 
Many know not their meagre might 


Their pride breaks up in boastful fight. 473 


4. அமைந்தாங்‌ கொழுகான்‌ அளவறியான்‌ தன்னை 
வியந்தான்‌ விரைந்து கெடும்‌. 
Who adapts not, outsteps measure 


And brags himself-his fall is sure. 474 


5. பீலிபெய்‌ சாகாடும்‌ அச்சிறும்‌ அப்பண்டஞ்‌ 
சால மிகுத்துப்‌ பெயின்‌. 
Even the gentle peacock's plume 


Cart's axle breaks by gross volume. 475 


6. நுனிக்கொம்பர்‌ ஏறினார்‌ அஃதிறந்‌ தூக்கின்‌ 

உயிர்க்கிறுதி யாகி விடும்‌. 

Beyond the branches’ tip who skips 

Ends the life as his body rips. 476 


7. ஆற்றின்‌ அளவறிந்து ஈக அதுபொருள்‌ 
போற்றி வழங்கும்‌ நெறி. 
Know the limit; grant with measure 


This way give and guard your treasure. 477 


8. ஆகாறு அளவிட்டி தாயினும்‌ கேடில்லை 
போகாறு அகலாக்‌ கடை. 


The outflow must not be excess 


No matter how small income is. 478 


9. அளவறிந்து வாழாதான்‌ வாழ்க்கை உளபோல 
இல்லாகித்‌ தோன்றாக்‌ கெடும்‌. 
Who does not know to live in bounds 


His life seems rich but thins and ends. 479 


10. உளவரை தூக்காத ஒப்புர வாண்மை 
வளவரை வல்லைக்‌ கெடும்‌. 
Wealth amassed quickly vanishes 


Sans level if one lavishes. 480 


49. காலமறிதல்‌ - Knowing proper time 


1. பகல்வெல்லும்‌ கூகையைக்‌ காக்கை இகல்வெல்லும்‌ 
வேந்தர்க்கு வேண்டும்‌ பொழுது. 
By day the crow defeats the owl 


Kings need right time their foes to quell. 481 


2. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல்‌ திருவினைத்‌ 

தீராமை ஆர்க்கும்‌ கயிறு. 

Well-ordered seasoned act is cord 

That fortune binds in bon accord. 482 


3. அருவினை என்ப உளவோ கருவியான்‌ 
காலம்‌ அறிந்து செயின்‌ 
What is hard for him who acts 


With proper means and time and tacts? 483 


4. ஞாலம்‌ கருதினுங்‌ கைகூடும்‌ காலம்‌ 
கருதி இடத்தாற்‌ செயின்‌. 
Choose proper time and act and place 


Even the world you win with ease. 484 


5. காலம்‌ கருதி இருப்பர்‌ கலங்காது 

ஞாலம்‌ கருது பவர்‌. 

Who want to win the world sublime 

Wait unruffled biding their time. 485 


79 


6. ஊக்க முடையான்‌ ஒடுக்கம்‌ பொருதகர்‌ 
தாக்கற்குப்‌ பேருந்‌ தகைத்து. 
By self-restraint stalwarts keep fit 


Like rams retreating but to butt. 


7. பொள்ளென ஆங்கே புறம்வேரார்‌ காலம்பார்த்து 
உள்வேர்ப்பர்‌ ஒள்ளி யவர்‌. 
The wise jut not their vital fire 


They watch their time with hidden ire. 


8. செறுநரைக்‌ காணின்‌ சுமக்க இறுவரை 
காணின்‌ கிழக்காம்‌ தலை. 
Bear with hostiles when you meet them 


Fell down their head in fateful time. 


9. எய்தற்‌ கரியது இயைந்தக்கால்‌ அந்நிலையே 
செய்தற்‌ கரிய செயல்‌. 
When comes the season ripe and rare 


Dare and do hard things then and there. 


10. கொக்கொக்க கூம்பும்‌ பருவத்து மற்றதன்‌ 
குத்தொக்க சீர்த்த இடத்து. 

In waiting time feign peace like stork 

In fighting time strike like its peck. 


50. இடனறிதல்‌ - Judging the place 


1. தொடங்கற்க எவ்வினையும்‌ எள்ளற்க முற்றும்‌ 
இடங்கண்ட பின்‌அல்‌ லது 
No action take, no foe despise 


Until you have surveyed the place. 


2. முரண்சேர்ந்த மொய்ம்பி னவர்க்கும்‌ அரண்சேர்ந்தாம்‌ 
ஆக்கம்‌ பலவுந்‌ தரும்‌ 
Many are gains of fortresses 


486 


487 


488 


489 


490 


491 


80 


Ev'n to kings of power and prowess. 


3. ஆற்றாரும்‌ ஆற்றி அடுப இடனறிந்து 
போற்றார்கண்‌ போற்றிச்‌ செயின்‌. 
Weaklings too withstand foe's offence 


In proper fields of strong defence. 


4. எண்ணியார்‌ எண்ணம்‌ இழப்பர்‌ இடனறிந்து 
துன்னியார்‌ துன்னிச்‌ செயின்‌ 

If fighters fight in vantage field 

The plans of foes shall be baffled. 


5. நெடும்புனலுள்‌ வெல்லும்‌ முதலை அடும்புனலின்‌ 
நீங்கின்‌ அதனைப்‌ பிற. 
In water crocodile prevails 


In land before others it fails. 


6. கடலோடா கால்வல்‌ நெடுந்தேர்‌ கடலோடும்‌ 


நாவாயும்‌ ஓடா நிலத்து 
Sea-going ship goes not on shore 


Nor on sea the strong-wheeled car. 


7. அஞ்சாமை அல்லால்‌ துணைவேண்டா எஞ்சாமை 
எண்ணி இடத்தால்‌ செயின்‌ 

No aid but daring dash they need 

When field is chosen right for deed. 


8. சிறுபடையான்‌ செல்லிடம்‌ சேரின்‌ உறுபடையான்‌ 


ஊக்கம்‌ அழிந்து விடும்‌ 
Though force is small, if place is right 


One quells a foe of well-armed might. 


9. சிறைநலனும்‌ சீரும்‌ இலரெனினும்‌ மாந்தர்‌ 
உறைநிலத்தோடு ஒட்டல்‌ அரிது 
To face a foe at home is vain 


492 


493 


494 


495 


496 


497 


498 


81 


Though fort and status are not fine. 499 


10. காலாழ்‌ களரில்‌ நரியடும்‌ கண்ணஞ்சா 

வேளாள்‌ முகத்த களிறு. 

A fox can kill a war tusker 

Fearless with feet in deep quagmire. 500 


51. தெரிந்து தெளிதல்‌ - Testing of Men for confidence 


1. அறம்பொருள்‌ இன்பம்‌ உயிரெச்சம்‌ நான்கின்‌ 
திறந்தெரிந்து தேறப்‌ படும்‌ 
Pleasure, gold, fear of life Virtue- 


Test by these four and trust the true. 501 


2. குடிப்பிறந்து குற்றத்தின்‌ நீங்கி வடுப்பரியும்‌ 
நாணுடையான்‌ கட்டே தெளிவு 
Spotless name of noble birth 


Shamed of stain-that choice is worth. 502 


3. அரியகற்று ஆசற்றார்‌ கண்ணும்‌ தெரியுங்கால்‌ 
இன்மை அரிதே வெளிறு 
Though deep scholars of stainless sense 


Rare is freedom from ignorance. 503 


4. குணம்நாடிக்‌ குற்றமும்‌ நாடி அவற்றுள்‌ 
மிகைநாடி மிக்க கொளல்‌ 
Good and evil in man weigh well 


Judge him by virtues which prevail. 504 


5. பெருமைக்கும்‌ ஏனைச்‌ சிறுமைக்கும்‌ தத்தம்‌ 
கருமமே கட்டளைக்‌ கல்‌ 


By the touchstone of deeds is seen 


If any one is great or mean. 505 


82 


6. அற்றாரைத்‌ தேறுதல்‌ ஓம்புக மற்றவர்‌ 
பற்றிலர்‌ நாணார்‌ பழி 
Choose not those men without kinsmen 


Without affine or shame of sin. 


7. காதன்மை கந்தா அறிவறியார்த்‌ தேறுதல்‌ 
பேதைமை யெல்லாம்‌ தரும்‌ 
On favour leaning fools you choose; 


Folly in all its forms ensues. 


8. தேரான்‌ பிறனைத்‌ தெளிந்தான்‌ வழிமுறை 


தீரா இடும்பை தரும்‌ 
To trust an untried stranger brings 


Endless troubles on all our kins. 


9. தேறற்க யாரையும்‌ தேராது தேர்ந்தபின்‌ 
தேறுக தேறும்‌ பொருள்‌ 
Trust not without testing and then 


Find proper work for trusted men. 


10. தேரான்‌ தெளிவும்‌ தெளிந்தான்கண்‌ ஐயுறவும்‌ 
தீரா இடும்பை தரும்‌. 
Trust without test; The trusted doubt; 


Both entail troubles in and out. 


௨2. தெரிந்து வினையாடல்‌ - Testing and entrusting 


1. நன்மையும்‌ தீமையும்‌ நாடி நலம்புரிந்த 
தன்மையான்‌ ஆளப்‌ படும்‌. 
Employ the wise who will discern 


The good and bad and do good turn. 


2. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை 
ஆராய்வான்‌ செய்க வினை 


Let him act who resource swells; 


506 


507 


508 


509 


510 


511 


83 


84 


Fosters wealth and prevents ills. 512 


3. அன்பறிவு தேற்றம்‌ அவாவின்மை இந்நான்கும்‌ 
நன்குடையான்‌ கட்டே தெளிவு 
Trust him in whom these four you see: 


Love, wit, non-craving, clarity. 513 


4. எனைவகையான்‌ தேறியக்‌ கண்ணும்‌ வினைவகையான்‌ 

வேறாகும்‌ மாந்தர்‌ பலர்‌ 

Though tried and found fit, yet we see 

Many differ before duty. 514 


5. அறிந்தாற்றிச்‌ செய்கிற்பாற்கு அல்லால்‌ வினைதான்‌ 

சிறந்தானென்று ஏவற்பாற்‌ றன்று. 

Wise able men with power invest 

Not by fondness but by hard test. 515 


6. செய்வானை நாடி வினைநாடிக்‌ காலத்தோடு 
எய்த உணர்ந்து செயல்‌ 
Discern the agent and the deed 


And just in proper time proceed. 516 


£. இதனை இதனால்‌ இவன்முடிக்கும்‌ என்றாய்ந்து 

அதனை அவன்கண்‌ விடல்‌. 

This work, by this, this man can do 

Like this entrust the duty due. 517 


8. வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை 
அதற்குரிய னாகச்‌ செயல்‌. 
His fitness for the duty scan 


Leave him to do the best he can. 518 


9. வினைக்கண்‌ வினையுடையான்‌ கேண்மைவே றாக 


நினைப்பானை நீங்கும்‌ திரு. 
Who do duty for duty's sake 


Doubt them; and fortune departs quick. 519 


10. நாடோறும்‌ நாடுக மன்னன்‌ வினைசெய்வான்‌ 
கோடாமை கோடா துலகு 


Worker straight the world is straight 
The king must look to this aright. 520 


53. சுற்றந்தழால்‌ - Cherishing kinsmen 


1. பற்றற்ற கண்ணும்‌ பழமைபா ராட்டுதல்‌ 
சுற்றத்தார்‌ கண்ணே யுள 
Let fortunes go; yet kinsmen know 


The old accustomed love to show. 521 


2. விருப்பறாச்‌ சுற்றம்‌ இயையின்‌ அருப்பறா 
ஆக்கம்‌ பலவுந்‌ தரும்‌. 
The gift of loving Kins bestows 


Fadeless fortune's fresh flowers. 522 


3. அளவளா வில்லாதான்‌ வாழ்க்கை குளவளாக்‌ 

கோடின்றி நீர்நிறைந்‌ தற்று. 

A kinless wealth is like a tank 

Which overflows without a bank. 523 


4. சுற்றத்தால்‌ சுற்றப்‌ படஒழுகல்‌ செல்வந்தான்‌ 

பெற்றத்தால்‌ பெற்ற பயன்‌. 

The fruit of growing wealth is gained 

When kith and kin are happy found. 524 


5. கொடுத்தலும்‌ இன்சொலும்‌ ஆற்றின்‌ அடுக்கிய 

சுற்றத்தால்‌ சுற்றப்‌ படும்‌. 

Loving words and liberal hand 

Encircle kith and kin around. 525 


85 


6. பெரும்கொடையான்‌ பேணான்‌ வெகுளி அவனின்‌ 
மருங்குஉடையார்‌ மாநிலத்து இல்‌. 
Large giver and wrathless man 


Commands on earth countless kinsmen. 


7. காக்கை கரவா கரைந்துண்ணும்‌ ஆக்கமும்‌ 
அன்னநீ ரார்க்கே உள. 
The crows hide not; thy call and eat 


Welfare abides a man of heart. 


8. பொதுநோக்கான்‌ வேந்தன்‌ வரிசையா நோக்கின்‌ 
அதுநோக்கி வாழ்வார்‌ பலர்‌. 
From public gaze when kings perceive 


Each one's merits so many thrive. 


9. தமராகித்‌ தற்றுறந்தார்‌ சுற்றம்‌ அமராமைக்‌ 
காரணம்‌ இன்றி வரும்‌. 
Forsaken friends will come and stay 


When cause for discord goes away. 


10. உழைப்பிரிந்து காரணத்தின்‌ வந்தானை வேந்தன்‌ 
இழைத்திருந்து எண்ணிக்‌ கொளல்‌. 
Who leaves and returns with motive 


The king should test him and receive. 


54. பொச்சாவாமை - பnforgetfulness 


1. இறந்த வெகுளியின்‌ தீதே சிறந்த 
உவகை மகிழ்ச்சியிற்‌ சோர்வு. 
Worse than wrath in excess is 


Forgetfulness in joy-excess. 


2. பொச்சாப்புக்‌ கொல்லும்‌ புகழை அறிவினை 
நிச்ச நிரப்புக்கொன்‌ றாங்கு. 
Negligence kills renown just as 


526 


527 


528 


529 


530 


531 


86 


87 


Ceaseless want wisdom destroys. 532 


3. பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அதுவுலகத்து 
எப்பால்நூ லோர்க்கும்‌ துணிவு. 
Forgetful nature fails of fame 


All schools of thinkers say the same. 533 


4. அச்ச முடையார்க்கு அரணில்லை ஆங்கில்லை 


பொச்சாப்‌ புடையார்க்கு நன்கு. 


The fearful find no fortress here 


The forgetful find good never. 534 


5. முன்னுறக்‌ காவாது இழுக்கியான்‌ தன்பிழை 
பின்னூறு இரங்கி விடும்‌. 
Failing foresight the guardless man 


Shall rue his folly later on. 535 


6. இழுக்காமை யார்மாட்டும்‌ என்றும்‌ வழுக்காமை 
வாயின்‌ அதுவொப்பது இல்‌. 
Forget none; watch with wakeful care 


Miss none; the gain is sans compare. 536 


£. அரியஎன்று ஆகாத இல்லைபொச்‌ சாவாக்‌ 
கருவியால்‌ போற்றிச்‌ செயின்‌. 
With cautious care pursue a thing 


Impossible there is nothing. 537 


8. புகழ்ந்தவை போற்றிச்‌ செயல்வேண்டும்‌ செய்யாது 

இகழ்ந்தார்க்கு எழுமையும்‌ இல்‌. 

Do what the wise commend as worth 

If not, for seven births no mirth. 538 


9. இகழ்ச்சியின்‌ கெட்டாரை உள்ளுக தாந்தம்‌ 
மகிழ்ச்சியின்‌ மைந்துறும்‌ போழ்து. 
When joy deludes, their fate recall 


Whom negligence has made to fall. 539 


10. உள்ளியது எய்தல்‌ எளிதுமன்‌ மற்றுந்தான்‌ 

உள்ளியது உள்ளப்‌ பெறின்‌. 

Easy it is a thing to get 

When the mind on it is set. 540 


55. செங்கோன்மை - Jபst government 


1. ஓர்ந்துகண்‌ ணோடாது இறைபுரிந்து யார்மாட்டும்‌ 
தேர்ந்துசெய்‌ வஃதே முறை. 
Test and attest impartially 


Consult and act the laws justly. 541 


2. வானோக்கி வாழும்‌ உலகெல்லாம்‌ மன்னவன்‌ 

கோல்நோக்கி வாழும்‌ குடி. 

The earth looks up to sky and thrives 

And mankind to king's rod of justice. 542 


3. அந்தணர்‌ நூற்கும்‌ அறத்திற்கும்‌ ஆதியாய்‌ 
நின்றது மன்னவன்‌ கோல்‌. 
The Sage's scripture and virtue spring 


From the sceptre of a stately king. 543 


4. குடிதழீஇக்‌ கோலோச்சும்‌ மாநில மன்னன்‌ 


அடிதழீஇ நிற்கும்‌ உலகு. 
The world clings to the ruler's feet 


Whose sceptre clasps the people's heart. 544 


5. இயல்புளிக்‌ கோலோச்சும்‌ மன்னவன்‌ நாட்ட 

பெயலும்‌ விளையுளும்‌ தொக்கு 

Full rains and yields enrich the land 

Which is ruled by a righteous hand. 545 


88 


6. வேலன்று வென்றி தருவது மன்னவன்‌ 
கோலதாஉம்‌ கோடா தெனின்‌ 
Not the spear but the sceptre straight 


That brings success to monarch's might. 


7. இறைகாக்கும்‌ வையக மெல்லாம்‌ அவனை 
முறைகாக்கும்‌ முட்டாச்‌ செயின்‌. 
The king protects the entire earth 


And justice protects his royal worth. 


8. எண்பதத்தான்‌ ஓரா முறைசெய்யா மன்னவன்‌ 
தண்பதத்தான்‌ தானே கெடும்‌. 
Hard of access, the unjust king 


He shall himself his ruin bring. 


9. குடிபுறங்‌ காத்தோம்பிக்‌ குற்றம்‌ கடிதல்‌ 
வடுவன்று வேந்தன்‌ தொழில்‌. 
Save his subjects and chide the wrong 


Is flawless duty of a king. 


10. கொலையிற்‌ கொடியாரை வேந்தொறுத்தல்‌ பைங்கூழ்‌ 
களைகட்‌ டதனொடு நேர்‌. 
Killing killers, the king, behold 


Weeds removes from cropful field. 


56. கொடுங்கோன்மை - The cruel tyranny 


1. கொலைமேற்கொண் டாரிற்‌ கொடிதே அலைமேற்கொண்டு 
அல்லவை செய்துஒழுகும்‌ வேந்து. 
The unjust tyrant oppressor 


Is worse than cruel murderer. 


2. வேலொடு நின்றான்‌ இடுஎன்‌ றதுபோலும்‌ 
கோலொடு நின்றான்‌ இரவு. 
Sceptered tyrant exacting gold 


546 


547 


546 


549 


550 


551 


89 


90 


Is "give" of 181060 robber bold. 552 


3. நாடொறும்‌ நாடி முறைசெய்யா மன்னவன்‌ 
நாடொறும்‌ நாடு கெடும்‌. 
Spy wrongs daily and do justice 


Or day by day the realm decays. 553 


4. கூழும்‌ குடியும்‌ ஒருங்கெக்கும்‌ கோல்கோடிச்‌ 
சூழாது செய்யும்‌ அரசு. 
The king shall wealth and subjects lose 


If his sceptre he dares abuse. 554 


5. அல்லற்பட்டு ஆற்றாது அழுதகண்‌ ணீரன்றே 
செல்வத்தைத்‌ தேய்க்கும்‌ படை. 
Groaning tears caused by tyrant's sway 


File the royal wealth away. 955 


6. மன்னர்க்கு மன்னுதல்‌ செங்கோன்மை அஃதின்றேல்‌ 
மன்னாவாம்‌ மன்னர்க்‌ கொளி. 


Glory endures by sceptre right 
Without it wanes the royal light. 556 


£. துளியின்மை ஞாலத்திற்கு எற்றற்றே வேந்தன்‌ 
அளியின்மை வாழும்‌ உயிர்க்கு. 
Dry like the earth without rainfall 


Is graceless king to creatures all. 557 


8. இன்மையின்‌ இன்னாது உடைமை முறைசெய்யா 
மன்னவன்‌ கோற்கீழ்ப்‌ படின்‌. 
To have is worse than having not 


If ruler is unjust despot. 558 


9. முறைகோடி மன்னவன்‌ செய்யின்‌ உறைகோடி 
ஒல்லாது வானம்‌ பெயல்‌. 
The sky withdraws season's shower 


If the king misuses his power. 559 


10. ஆபயன்‌ குன்றும்‌ அறுதொழிலோர்‌ நூல்மறப்பர்‌ 

காவலன்‌ காவான்‌ எனின்‌. 

The *six-functioned forget their lore 

Cows give less if kings guard no more. 560 
* the six functions are : learning, teaching, giving, 

getting, sacrificing, kindling sacrifice - These are duties of Vedic savants. 


57. வெருவந்த செய்யாமை - Avoiding terrorism 


1. தக்காங்கு நாடித்‌ தலைச்செல்லா வண்ணத்தால்‌ 
ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. 
A king enquires and gives sentence 


Just to prevent future offence. 561 


2. கடிதோச்சி மெல்ல எறிக நெடிதாக்கம்‌ 
நீங்காமை வேண்டு பவர்‌. 
Wield fast the rod but gently lay 


This strict mildness prolongs the sway. 562 


3. வெருவந்த செய்துஒழுகும்‌ வெங்கோல னாயின்‌ 
ஒருவந்தம்‌ ஒல்லைக்‌ கெடும்‌. 
His cruel rod of dreadful deed 


Brings king's ruin quick indeed. 563 


4. இறைகடியன்‌ என்றுரைக்கும்‌ இன்னாச்சொல்‌ வேந்தன்‌ 

உறைகடுகி ஒல்லைக்‌ கெடும்‌. 

As men the king a tyrant call 

His days dwindled, hasten his fall. 564 


5. அருஞ்செவ்வி இன்னா முகத்தான்‌ பெருஞ்செல்வம்‌ 


பேஎய்கண்‌ டன்னது உடைத்து. 


91 


Whose sight is scarce, whose face is foul 


His wealth seems watched by a ghoul. 


6. கடுஞ்சொல்லன்‌ கண்ணில னாயின்‌ நெடுஞ்செல்வம்‌ 
நீடின்றி ஆங்கே கெடும்‌. 
Whose word is harsh, whose sight is rude 


His wealth and power quickly fade. 


7. கடுமொழியும்‌ கையிகந்த தண்டமும்‌ வேந்தன்‌ 
அடுமுரண்‌ தேய்க்கும்‌ அரம்‌. 
Reproofs rough and punishments rude 


Like files conquering power corrode. 


8. இனத்தாற்றி எண்ணாத வேந்தன்‌ சினத்தாற்றிச்‌ 
சீறின்‌ சிறுகும்‌ திரு 
The king who would not take counsels 


Rages with wrath-his fortune fails. 


9. செருவந்த போழ்திற்‌ சிறைசெய்யா வேந்தன்‌ 
வெருவந்து வெய்து கெடும்‌. 
The king who builds not fort betimes 


Fears his foes in wars and dies. 


10. கல்லார்ப்‌ பிணிக்கும்‌ கடுங்கோல்‌ அதுவல்லது 
இல்லை நிலக்குப்‌ பொறை. 
The crushing burden borne by earth 


Is tyrants bound to fools uncouth. 


58. கண்ணோட்டம்‌ - Benign looks 


1. கண்ணோட்டம்‌ என்னும்‌ கழிபெருங்‌ காரிகை 
உண்மையான்‌ உண்டிவ்‌ வுலகு. 
Living in the world implies 


The bounteous dame of benign eyes. 


565 


566 


567 


568 


569 


570 


571 


92 


2. கண்ணோட்டத்‌ துள்ளது உலகியல்‌ அஃதிலார்‌ 
உண்மை நிலக்குப்‌ பொறை. 
World lives by looks of lovely worth 


Who lack them are burdens of earth. 


3. பண்‌என்னாம்‌ பாடற்கு இயைபின்றேல்‌ கண்‌என்னாம்‌ 
கண்ணோட்டம்‌ இல்லாத கண்‌ 
Of tuneless song what is the use? 


Without gracious looks what are eyes? 


4. உளபோல்‌ முகத்தெவன்‌ செய்யும்‌ அளவினால்‌ 
கண்ணேட்டம்‌ இல்லாத கண்‌. 
Except that they are on the face 


What for are eyes sans measured grace. 


5. கண்ணிற்கு அணிகலம்‌ கண்ணோட்டம்‌ அஃதின்றேல்‌ 
புண்ணென்று உணரப்‌ படும்‌. 
Kind looks are jewels for eyes to wear 


Without them they are felt as sore. 


6. மண்ணோ டியைந்த மரத்தனையர்‌ கண்ணோ 
டியைந்துகண்‌ ணோடா தவர்‌. 
Like trees on inert earth they grow 


Who don't eye to eye kindness show. 


£. கண்ணோட்டம்‌ இல்லவர்‌ கண்ணிலர்‌ கண்ணுடையார்‌ 
கண்ணோட்டம்‌ இன்மையும்‌ இல்‌. 
Ungracious men lack real eyes 


Men of real eyes show benign grace. 


8. கருமஞ்‌ சிதையாமல்‌ கண்ணோட வல்லார்க்கு 


உரிமை உடைத்திவ்‌ வுலகு. 
Who gracious are but dutiful 


Have right for this earth beautiful. 


572 


573 


574 


575 


576 


977 


578 


93 


9. ஒறுத்தாற்றும்‌ பண்பினார்‌ கண்ணும்கண்‌ ணோடிப்‌ 
பொறுத்தாற்றும்‌ பண்பே தலை. 
To be benign and bear with foes 


Who vex us is true virtue's phase. 


10. பெயக்கண்டும்‌ நஞ்சுண்‌ டமைவர்‌ நயத்தக்க 
நாகரிகம்‌ வேண்டு பவர்‌. 

Men of graceful courtesy 

Take hemlock and look cheerfully. 


59. ஒற்றாடல்‌ - Espionage 


1. ஒற்றும்‌ உரைசான்ற நூலும்‌ இவையிரண்டும்‌ 
தெற்றென்க மன்னவன்‌ கண்‌. 
A king should treat these two as eyes 


The code of laws and careful spies. 


2. எல்லார்க்கும்‌ எல்லாம்‌ நிகழ்பவை எஞ்ஞான்றும்‌ 
வல்லறிதல்‌ வேந்தன்‌ தொழில்‌. 

All that happens, always, to all 

The king should know in full detail. 


3. ஒற்றினான்‌ ஒற்றி பொருள்தெரியா மன்னவன்‌ 
கொற்றங்‌ கொளக்கிடந்தது இல்‌. 
Conquests are not for the monarch 


Who cares not for the Spy's remark. 


4. வினைசெய்வார்‌ தம்சுற்றம்‌ வேண்டாதார்‌ என்றாங்கு 


அனைவரையும்‌ ஆராய்வது ஒற்று. 
His officers, Kinsmen and foes 


Who watch keenly are worthy spies. 


5. கடாஅ உருவொடு கண்ணஞ்சாது யாண்டும்‌ 


உகாஅமை வல்லதே ஒற்று. 


579 


560 


581 


582 


583 


584 


94 


Fearless gaze, suspectless guise 


Guarding secrets mark the spies. 


6. துறந்தார்‌ படிவத்த ராகி இறந்தாராய்ந்து 
என்செயினும்‌ சோர்விலது ஒற்று. 
Guised as monks they gather secrets 


They betray them not under threats. 


7. மறைந்தவை கேட்கவற்‌ றாகி அறிந்தவை 
ஐயப்பாடு இல்லதே ஒற்று. 
A spy draws out other's secrets 


Beyond a doubt he clears his facts. 


8. ஒற்றொற்றித்‌ தந்த பொருளையும்‌ மற்றுமோர்‌ 
ஒற்றினால்‌ ஒற்றிக்‌ கொளல்‌. 

The reports given by one spy 

By another spy verify. 


9. ஒற்றொற்‌ றுணராமை ஆள்க உடன்மூவர்‌ 
சொல்தொக்க தேறப்‌ படும்‌. 
Engage the spies alone, apart 


When three agree confirm report. 


10. சிறப்பறிய ஒற்றின்கண்‌ செய்யற்க செய்யின்‌ 
புறப்படுத்தா னாகும்‌ மறை 
Give not the spy open reward 


It would divulge the secret heard! 


60. ஊக்கமுடைமை - கnergy 


1. உடைய ரெனப்படுவது ஊக்கம்‌ அஃதில்லார்‌ 


உடையது உடையரோ மற்று. 


To own is to own energy 


All others own but lethargy. 


585 


586 


567 


588 


589 


590 


591 


95 


2. உள்ளம்‌ உடைமை உடைமை பொருளுடைமை 
நில்லாது நீங்கி விடும்‌. 
Psychic heart is wealth indeed 


Worldly wealth departs in speed. 


3. ஆக்கம்‌ இழந்தேமென்று அல்லாவார்‌ ஊக்கம்‌ 


ஒருவந்தம்‌ கைத்துடை யார்‌. 
he strong in will do not complain 


The loss of worldly wealth and gain. 


4. ஆக்கம்‌ அதர்வினாய்ச்‌ செல்லும்‌ அசைவிலா 
ஊக்க்‌ முடையா னுழை. 
Fortune enquires, enters with boom 


Where tireless strivers have their home. 


5. வெள்ளத்‌ தனைய மலர்நீட்டம்‌ மாந்தர்தம்‌ 
உள்ளத்‌ தனையது உயர்வு. 
Water depth is lotus height 


Mental strength is men's merit. 


6. உள்ளுவ தெல்லாம்‌ உயர்வுள்ளல்‌ மற்றது 
தள்ளினும்‌ தள்ளாமை நீர்த்து. 
Let thoughts be always great and grand 


Though they fail their virtues stand. 


7. சிதைவிடத்து ஒல்கார்‌ உரவோர்‌ புதையம்பிற்‌ 
பட்டுப்பா டூன்றும்‌ களிறு. 
Elephants are firm when arrows hit 


Great minds keep fit ev'n in defeat. 


8. உள்ளம்‌ இலாதவர்‌ எய்தார்‌ உலகத்து 
வள்ளியம்‌ என்னும்‌ செருக்கு. 
Heartless persons cannot boast 


"We are liberal to our best". 


592 


593 


594 


595 


596 


597 


598 


96 


9. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும்‌ யானை 
வெரூஉம்‌ புலிதாக்‌ குறின்‌. 
Huge elephant sharp in tusk quails 


When tiger, less in form, assails. 


10. உரமொருவற்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார்‌ 
மரம்மக்க ளாதலே வேறு. 

Mental courage is true manhood 

Lacking that man is like a wood 


61. மடியின்மை - Freedom from sloth 


1. குடியென்னும்‌ குன்றா விளக்கம்‌ மடியென்னும்‌ 
மாசூர மாய்ந்து கெடும்‌. 
Quenchless lamp of ancestry goes 


When foul idleness encloses. 


2. மடியை மடியா ஒழுகல்‌ குடியைக்‌ 
குடியாக வேண்டு பவர்‌. 


To make your home an ideal home 


Loath sloth as sloth; refuse it room. 


3. மடிமடிக்‌ கொண்டொழுகும்‌ பேதை பிறந்த 
குடிமடியும்‌ தன்னினும்‌ முந்து. 
The fool who fosters sluggishness 


Before he dies ruins his house. 


4. குடிமடிந்து குற்றம்‌ பெருகும்‌ மடிமடிந்து 
மாண்ட உஞற்றில வர்க்கு. 
Who strive not high, sunk deep in sloth 


Ruin their house by evil growth. 


5. நெடுநீர்‌ மறவி மடிதுயில்‌ நான்கும்‌ 
கெடுநீரார்‌ காமக்‌ கலன்‌. 


599 


600 


601 


602 


603 


604 


97 


To lag, forget, idle and doze 


These four are pleasure boats of loss. 


6. படியுடையார்‌ பற்றமைந்தக்‌ கண்ணும்‌ மடியுடையார்‌ 
மாண்பயன்‌ எய்தல்‌ அரிது. 

With all the wealth of lords of earth 

The slothful gain nothing of worth. 


7. இடிபுரிந்து எள்ளுஞ்சொல்‌ கேட்பர்‌ மடிபுரிந்து 
மாண்ட உஞற்றி லவர்‌. 
The slothful lacking noble deeds 


Subject themselves to scornful words. 


8. மடிமை குடிமைக்கண்‌ தங்கின்தன்‌ ஒன்னார்க்கு 
அடிமை புகுத்தி விடும்‌. 
If sloth invades a noble house 


It will become a slave of foes. 


9. குடியாண்மை யுள்வந்த குற்றம்‌ ஒருவன்‌ 
மடியாண்மை மாற்றக்‌ கெடும்‌. 
The blots on race and rule shall cease 


When one from sloth gets his release. 


10. மடியிலா மன்னவன்‌ எய்தும்‌ அடியளந்தான்‌ 
தாஅய தெல்லாம்‌ ஒருங்கு. 
The slothless king shall gain en masse 


*All regions trod by Lord apace. 


*Hindu mythology holds that Lord Vishnu 


measured with his feet the three worlds. 


62. ஆள்வினையுடைமை - Manly effort 


1. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும்‌ 


605 


606 


607 


608 


609 


610 


98 


99 


பெருமை முயற்சி தரும்‌. 
Feel not frustrate saying "Tis hard". 


Who tries attains striving's reward. 611 


2. வினைக்கண்‌ வினைகெடல்‌ ஓம்பல்‌ வினைக்குறை 
தீர்ந்தாரின்‌ தீர்ந்தன்று உலகு. 
In doing work don't break and shirk 


The world will quit who quits his work. 612 


3. தாளாண்மை என்னும்‌ தகைமைக்கண்‌ தங்கிற்றே 
வேளாண்மை என்னுஞ்‌ செருக்கு. 
On excellence of industry 


Depends magnanimous bounty. 613 


4. தாளாண்மை இல்லாதான்‌ வேளாண்மை பேடிகை 
வாளாண்மை போலக்‌ கெடும்‌. 


Bounty of man who never strives 


Like sword in eunuch's hand it fails. 614 


5. இன்பம்‌ விழையான்‌ வினைவிழைவான்‌ தன்கேளிர்‌ 
துன்பம்‌ துடைத்தூன்றும்‌ தூண்‌. 
Work who likes and not pleasure 


Wipes grief of friends, pillar secure. 615 


6. முயற்சி திருவினை யாக்கும்‌ முயற்றின்மை 


இன்மை புகுத்தி விடும்‌. 
Industry adds prosperity 
Indolence brings but poverty. 616 


7. மடியுளாள்‌ மாமுகடி என்ப மடியிலான்‌ 
தாளுளாள்‌ தாமரையி னாள்‌. 
Iluck abides with sloth they say 


*Laxmi's gifts with labourers stay. 617 


8. பொறியின்மை யார்க்கும்‌ பழியன்று அறிவறிந்து 


ஆள்வினை இன்மை பழி. 
Misfortune is disgrace to none 


The shame is nothing learnt or done. 


9. தெய்வத்தான்‌ ஆகாது எனினும்‌ முயற்சிதன்‌ 
மெய்வருத்தக்‌ கூலி தரும்‌. 
Though fate is against fulfilment 


Hard labour has ready payment. 


10. ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌ உலைவின்றித்‌ 
தாழாது உஞற்று பவர்‌ 
Tireless Toiler's striving hand 


Shall leave even the fate behind. 


*Laxmi the Goddes of wealth and prosperity. 


63. இடுக்கணழியாமை - Hope in mishap 


1. இடுக்கண்‌ வருங்கால்‌ நகுக அதனை 
அடுத்தூர்வது அஃதொப்பது இல்‌. 
Laugh away troubles; there is 


No other way to conquer woes. 


2. வெள்ளத்‌ தனைய இடும்பை அறிவுடையான்‌ 
உள்ளத்தின்‌ உள்ளக்‌ கெடும்‌. 
Deluging sorrows come to nought 


When wise men face them with firm thought. 


3. இடும்பைக்கு இடும்பை படுப்பர்‌ இடும்பைக்கு 
இடும்பை படாஅ தவர்‌. 
Grief they face and put to grief 


Who grieve not grief by mind's relief. 


4. மடுத்தவா யெல்லாம்‌ பகடன்னான்‌ உற்ற 


இடுக்கண்‌ இடர்ப்பாடு உடைத்து. 


618 


619 


620 


621 


622 


623 


100 


Who pulls like bulls patiently on 


Causes grief to grieve anon. 


5. அடுக்கி வரினும்‌ அழிவிலான்‌ உற்ற 
இடுக்கண்‌ இடுக்கட்‌ படும்‌. 
Before the brave grief grieves and goes 


Who dare a host of pressing woes. 


6. அற்றேமென்று அல்லற்படுபவோ பெற்றேமென்று 
ஓம்புதல்‌ தேற்றா தவர்‌ 
The wise that never gloat in gain 


Do not fret in fateful ruin. 


£. இலக்கம்‌ உடம்பிடும்பைக்‌ கென்று கலக்கத்தைக்‌ 
கையாறாக்‌ கொள்ளாதாம்‌ மேல்‌. 
The wise worry no more of woes 


Knowing body's butt of sorrows. 


8. இன்பம்‌ விழையான்‌ இடும்பை இயல்பென்பான்‌ 
துன்பம்‌ உறுதல்‌ இலன்‌. 
Who seek not joy, deem grief norm 


By sorrows do not come to harm. 


9. இன்பத்துள்‌ இன்பம்‌ விழையாதான்‌ துன்பத்துள்‌ 
துன்பம்‌ உறுதல்‌ இலன்‌. 
In joy to joy who is not bound 


In grief he grieves not dual round! 


10. இன்னாமை இன்பம்‌ எனக்கொளின்‌ ஆகுந்தன்‌ 
ஒன்னார்‌ விழையுஞ்‌ சிறப்பு. 
His glory is esteemed by foes 


Who sees weal in wanton woes! 


2.2 அமைச்சியல்‌ - STATE CABINET 


624 


625 


626 


627 


628 


629 


630 


101 


64. அமைச்சு - Ministers 


1. கருவியும்‌ காலமும்‌ செய்கையும்‌ செய்யும்‌ 
அருவினையும்‌ மாண்டது அமைச்சு. 
He is minister who chooses 


Right means, time, mode and rare ventures. 


2. வன்கண்‌ குடிகாத்தல்‌ கற்றறிதல்‌ ஆள்வினையோடு 
ஐந்துடன்‌ மாண்டது அமைச்சு. 
With these he guards people, - by his 


Knowledge, firmness and manliness. 


3. பிரித்தலும்‌ பேணிக்‌ கொளலும்‌ பிரிந்தார்ப்‌ 
பொருத்தலும்‌ வல்லது அமைச்சு. 
A minister cherishes friends 


Divides foes and the parted blends. 


4. தெரிதலும்‌ தேர்ந்து செயலும்‌ ஒருதலையாச்‌ 
சொல்லலும்‌ வல்லது அமைச்சு. 
A minister must sift reflect 


Select and say surely one fact. 


5. அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான்‌எஞ்‌ ஞான்றும்‌ 
திறனறிந்தான்‌ தேர்ச்சித்‌ துணை. 
Have him for help who virtue knows 


Right wisdom speaks, ever apt in acts. 


6. மதிநுட்பம்‌ நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம்‌ 
யாஉள முன்னிற்‌ பவை. 
Which subtler brain can stand before 


The keen in brain with learned love? 


£. செயற்கை அறிந்தக்‌ கடைத்தும்‌ உலகத்து 
இயற்கை அறிந்து செயல்‌. 
Albeit you know to act from books 


631 


632 


633 


634 


635 


636 


102 


Act after knowing world's outlooks. 


8. அறிகொன்று அறியான்‌ எனினும்‌ உறுதி 
உழையிருந்தான்‌ கூறல்‌ கடன்‌. 
The man in place must tell the facts 


Though the ignorant king refutes. 


9. பழுதெண்ணும்‌ மந்திரியின்‌ பக்கத்துள்‌ தெவ்வோர்‌ 


எழுபது கோடி உறும்‌. 
Seventy crores of foes are better 


Than a minister with mind bitter. 


10. முறைப்படச்‌ சூழ்ந்தும்‌ முடிவிலவே செய்வர்‌ 


திறப்பாடு இலாஅ தவர்‌. 
The unresolved, though well designed 


To fulfil an act they have no mind. 


65. சொல்வன்மை - Power of speech 


1. நாநலம்‌ என்னும்‌ நலனுடைமை அந்நலம்‌ 
யாநலத்து உள்ளதூஉம்‌ அன்று. 
The goodness called goodness of speech 


Is goodness which nothing can reach. 


2. ஆக்கமுங்‌ கேடும்‌ அதனால்‌ வருதலால்‌ 
காத்தோம்பல்‌ சொல்லின்கண்‌ சோர்வு. 
Since gain or ruin speeches bring 


Guard against the slips of tongue. 


3. கேட்டார்ப்‌ பிணிக்குந்‌ தகையவாய்க்‌ கோளாரும்‌ 
வேட்ப மொழிவதாஞ்‌ சொல்‌. 
A speech is speech that holds ears 


And attracts ev'n those that are averse. 


637 


638 


639 


640 


641 


642 


643 


103 


104 


4. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும்‌ 
பொருளும்‌ அதனினூஉங்கு இல்‌. 
Weigh thy words and speak; because 


No wealth or virtue words surpass. 644 


5. சொல்லுக சொல்லைப்‌ பிறிதோர்சொல்‌ அச்சொல்லை 
வெல்லுஞ்சொல்‌ இன்மை அறிந்து 
Speak out thy world so that no word 


Can win it and say untoward. 645 


6. வேட்பத்தாஞ்‌ சொல்லிப்‌ பிறர்சொல்‌ பயன்கோடல்‌ 
மாட்சியின்‌ மாசற்றார்‌ கோள்‌. 
Spotless men speak what is sweet 


And grasp in others what is meet. 646 


7. சொலல்வல்லன்‌ சோர்விலன்‌ அஞ்சான்‌ அவனை 
இகல்வெல்லல்‌ யார்க்கும்‌ அரிது. 
No foe defies the speaker clear 


Flawless, puissant, and free from fear. 647 


8. விரைந்து தொழில்கேட்கும்‌ ஞாலம்‌ நிரந்தினிது 
சொல்லுதல்‌ வல்லார்ப்‌ பெறின்‌. 
The world will quickly carry out 


The words of counsellors astute. 648 


9. பலசொல்லக்‌ காமுறுவர்‌ மன்றமா சற்ற 
சிலசொல்லல்‌ தேற்றா தவர்‌. 
They overspeak who do not seek 


A few and flawless words to speak. 649 


10. இணரூழ்த்தும்‌ நாறா மலரனையர்‌ கற்றது 
உணர விரித்துரையா தார்‌. 
Who can't express what they have learnt 


Are bunch of flowers not fragrant. 650 


66. வினைத்துய்மை - Purity of action 


1. துணைநலம்‌ ஆக்கம்‌ தரூஉம்‌ வினைநலம்‌ 
வேண்டிய எல்லாம்‌ தரும்‌. 
Friendship brings gain; but action pure 


Does every good thing we desire. 


2. என்றும்‌ ஒருவுதல்‌ வேண்டும்‌ புகழொடு 
நன்றி பயவா வினை. 


Eschew always acts that do not 


Bring good nor glory on their part. 


3. ஓஒதல்‌ வேண்டும்‌ ஒளிமாழ்கும்‌ செய்வினை 
ஆஅதும்‌ என்னு மவர்‌. 
Those in the world desire for fame 


Should shun the deed that dims their name. 


4. இடுக்கண்‌ படினும்‌ இளிவந்த செய்யார்‌ 
நடுக்கற்ற காட்சி யவர்‌. 
Though perils press the faultless wise 


Shun deeds of mean, shameful device. 


5. எற்றென்று இரங்குவ செய்யற்க செய்வானேல்‌ 
மற்றன்ன செய்யாமை நன்று. 
Do not wrong act and grieve, "Alas" 


If done, do not repeat it twice. 


6. ஈன்றான்‌ பசிகாண்பான்‌ ஆயினுஞ்‌ செய்யற்க 
சான்றோர்‌ பழிக்கும்‌ வினை. 
Though she who begot thee hungers 


Shun acts denounced by ancient seers. 


7. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின்‌ சான்றோர்‌ 
கழிநல்‌ குரவே தலை. 
Pinching poverty of the wise 


651 


652 


653 


654 


655 


656 


105 


106 


Is more than wealth hoarded by Vice. 657 


8. கடிந்த கடிந்தொரார்‌ செய்தார்க்கு அவைதாம்‌ 
முடிந்தாலும்‌ பீழை தரும்‌. 
Those who dare a forbidden deed 


Suffer troubles though they succeed. 658 


9. அழக்கொண்ட எல்லாம்‌ அழப்போம்‌ இழப்பினும்‌ 
பிற்பயக்கும்‌ நற்பா லவை. 
Gains from weeping, weeping go 


Though lost, from good deeds blessings flow. 659 


10. சலத்தால்‌ பொருள்செய்தே மார்த்தல்‌ பசுமட்‌ 

கலத்துள்நீர்‌ பெய்திரீஇ யற்று 

The wealth gathered in guilty ways 

Is water poured in wet clay vase. 660 


67. வினைத்திட்பம்‌ - Powerful acts 


1. வினைத்திட்பம்‌ என்பது ஒருவன்‌ மனத்திட்பம்‌ 
மற்றைய எல்லாம்‌ பிற. 
A powerful mind does powerful act 


And all the rest are imperfect. 661 


2. ஊறொராவ்‌ உற்றபின்‌ ஒல்காமை இவ்விரண்டின்‌ 
ஆறென்பர்‌ ஆய்ந்தவர்‌ கோள்‌. 
Shun failing fuss; fail not purpose 


These two are maxims of the wise. 662 


3. கடைகொட்கச்‌ செய்தக்க தாண்மை இடைக்கொட்கின்‌ 
எற்றா விழுமந்‌ தரும்‌. 
The strong achieve and then display 


Woe unto work displayed midway. 663 


107 


4. சொல்லுதல்‌ யார்க்கும்‌ எளிய அரியவாம்‌ 
சொல்லிய வண்ணம்‌ செயல்‌. 


Easy it is to tell a fact 
But hard it is to know and act. 664 


5. வீறெய்தி மாண்டார்‌ வினைதிட்பம்‌ வேந்தன்கண்‌ 
ஊறெய்தி உள்ளப்‌ படும்‌. 
Dynamic deeds of a doughty soul 


Shall win the praise of king and all. 665 


6. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார்‌ 
திண்ணிய ராகப்‌ பெறின்‌. 
The will-to-do achieves the deed 


When mind that wills is strong indeed. 666 


£. உருவுகண்டு எள்ளாமை வேண்டும்‌ உருள்பெருந்தேர்க்கு 
அச்சாணி அன்னார்‌ உடைத்து. 
Scorn not the form: for men there are 


Like linchpin of big rolling car. 667 


8. கலங்காது கண்ட வினைக்கண்‌ துளங்காது 
தூக்கம்‌ கடிந்து செயல்‌. 
Waver not; do wakefully 


The deed resolved purposefully. 668 


9. துன்பம்‌ உறவரினும்‌ செய்க துணிவாற்றி 

இன்பம்‌ பயக்கும்‌ வினை. 

Do with firm will though pains beset 

The deed that brings delight at last. 669 


10. எனைத்திட்பம்‌ எய்தியக்‌ கண்ணும்‌ வினைத்திட்பம்‌ 

வேண்டாரை வேண்டாது உலகு. 

The world merits no other strength 

But strength of will-to-do at length. 670 


68. வினைசெயல்வகை - Modes of action 


1. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல்‌ அத்துணிவு 
தாழ்ச்சியுள்‌ தங்குதல்‌ தீது. 
When counsel takes a resolve strong 


Weak delay of action is wrong. 


2. தூங்குக தூங்கிச்‌ செயற்பால தூங்கற்க 
தூங்காது செய்யும்‌ வினை. 
Delay such acts as need delay 


Delay not acts that need display. 


3. ஒல்லும்வா யெல்லாம்‌ வினைநன்றே ஒல்லாக்கால்‌ 
செல்லும்வாய்‌ நோக்கிச்‌ செயல்‌. 
It's best to act when feasible 


If not see what is possible. 


4. வினைபகை என்றிரண்டின்‌ எச்சம்‌ நினையுங்கால்‌ 
தீயெச்சம்‌ போலத்‌ தெறும்‌. 
Work or foe left unfinished 


Flare up like fire unextinguished. 


5. பொருள்கருவி காலம்‌ வினையிடனொடு ஐந்தும்‌ 
இருள்தீர எண்ணிச்‌ செயல்‌. 
Money and means, time, place and deed 


Decide these five and then proceed. 


6. முடிவும்‌ இடையூறும்‌ முற்றியாங்கு எய்தும்‌ 
படுபயனும்‌ பார்த்துச்‌ செயல்‌. 
Weigh well the end, hindrance, profit 


And then pursue a fitting act. 


7. செய்வினை செய்வான்‌ செயல்முறை அவ்வினை 
உள்ளறிவான்‌ உள்ளம்‌ கொளல்‌. 


Know first the secret from experts 


671 


672 


673 


674 


675 


676 


108 


That is the way of fruitful acts. 


8. வினையால்‌ வினையாக்கிக்‌ கோடல்‌ நனைகவுள்‌ 
யானையால்‌ யானையாத்‌ தற்று. 


Lure a tusker by a tusker 


Achieve a deed by deed better. 


9. நட்டார்க்கு நல்ல செயலின்‌ விரைந்ததே 
ஒட்டாரை ஒட்டிக்‌ கொளல்‌. 
Than doing good to friends it is 


More urgent to befriend the foes. 


10. உறைசிறியார்‌ உள்நடுங்கல்‌ அஞ்சிக்‌ குறைபெறின்‌ 
கொள்வர்‌ பெரியார்ப்‌ பணிந்து. 

Small statesmen fearing people's fear 

Submit to foes superior. 


69. தூது - The embassy 


1. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல்‌ வேந்தவாம்‌ 
பண்புடைமை தூதுரைப்பான்‌ பண்பு. 
Love, noble birth, good courtesy 


Pleasing kings mark true embassy. 


2. அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு 
இன்றி யமையாத மூன்று. 
Envoys must bear love for their prince 


Knowledge and learned eloquence. 


3. நூலாருள்‌ நூல்வல்லன்‌ ஆகுதல்‌ வேலாருள்‌ 
வென்றி வினையுரைப்பான்‌ பண்பு. 
Savant among savants, he pleads 


Before lanced king, triumphant words. 


677 


678 


679 


680 


681 


682 


683 


109 


110 


4. அறிவுரு ஆராய்ந்த கல்விஇம்‌ மூன்றன்‌ 
செறிவுடையான்‌ செல்க வினைக்கு. 


Who has these three: good form, sense, lore 


Can act as bold ambassador. 684 


5. தொகச்சொல்லித்‌ தூவாத நீக்கி நகச்சொல்லி 
நன்றி பயப்பதாம்‌ தூது. 
Not harsh, the envoy's winsome ways 


Does good by pleasant words concise. 685 


6. கற்றுக்கண்‌ அஞ்சான்‌ செலச்சொல்லிக்‌ காலத்தால்‌ 
தக்கது அறிவதாம்‌ தூது. 
Learned; fearless, the envoy tends 


Convincing words which time demands. 686 


7. கடனறிந்து காலம்‌ கருதி இடனறிந்து 


எண்ணி உரைப்பான்‌ தலை. 
Knowing duty time and place 


The envoy employs mature phrase. 687 


8. தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின்‌ 
வாய்மை வழியுரைப்பான்‌ பண்பு. 
The true envoy of three virtues 


Is pure helpful and bold in views. 688 


9. விடுமாற்றம்‌ வேந்தர்க்கு உரைப்பான்‌ வடுமாற்றம்‌ - 
வாய்சோரா வன்க ணவன்‌. 


The envoy who ports the king's message 


Has flawless words and heart's courage. 689 


10. இறுதி பயப்பினும்‌ எஞ்சாது இறைவர்க்கு 

உறுதி பயப்பதாம்‌ தூது. 

Braving death the bold envoy 

Assures his king's safety and joy. 690 


70. மன்னரைச்‌ சேர்ந்தொழுகல்‌ - Walk with kings 


1. அகலாது அணுகாது தீக்காய்வார்‌ போல்க 
இகல்வேந்தர்ச்‌ சேர்ந்தொழுகு வார்‌. 
Move with hostile kings as with fire 


Not coming close nor going far. 


2. மன்னர்‌ விழைப விழையாமை மன்னரால்‌ 
மன்னிய ஆக்கம்‌ தரும்‌. 
Crave not for things which kings desire 


This brings thee their fruitful favour. 


3. போற்றின்‌ அரியவை போற்றல்‌ கடுத்தபின்‌ 
தேற்றுதல்‌ யார்க்கும்‌ அரிது. 
Guard thyself from petty excess 


Suspected least, there's no redress. 


4. செவிச்சொல்லும்‌ சேர்ந்த நகையும்‌ அவித்தொழுகல்‌ 
ஆன்ற பெரியா ரகத்து. 
Whisper not; nor smile exchange 


Amidst august men's assemblage. 


5. எப்பொருளும்‌ ஓரார்‌ தொடரார்மற்‌ றப்பொருளை 
விட்டக்கால்‌ கேட்க மறை. 
Hear not, ask not the king's secret 


Hear only when he lets it out. 


6. குறிப்பறிந்து காலம்‌ கருதி வெறுப்பில்‌ 
வேண்டுப வேட்பச்‌ சொலல்‌. 


Discern his mood and time and tell 


No dislikes but what king likes well. 


7. வேட்பன சொல்லி வினையில்‌ எஞ்ஞான்றும்‌ 
கேட்பினும்‌ சொல்லா விடல்‌. 


691 


692 


693 


694 


695 


696 


111 


Tell pleasing things; and never tell 


Even if pressed what is futile. 697 


8. இளையர்‌ இனமுறையர்‌ என்றிகழார்‌ நின்ற 
ஒளியோடு ஒழுகப்‌ படும்‌. 
As young and kinsman do not slight; 


Look with awe king's light and might. 698 


9. கொளப்பட்டேம்‌ என்றெண்ணிக்‌ கொள்ளாத செய்யார்‌ 
துளக்கற்ற காட்சி யவர்‌. 
The clear-visioned do nothing base 


Deeming they have the monarch's grace. 699 


10. பழையம்‌ எனக்கருதிப்‌ பண்பல்ல செய்யும்‌ 
கெழுதகைமை கேடு தரும்‌. 
Worthless acts based on friendship old 


Shall spell ruin and woe untold. 700 


71. குறிப்பறிதல்‌ - Divining the mind 


1. கூறாமை நோக்கிக்‌ குறிப்பறிவான்‌ எஞ்ஞான்றும்‌ 
மாறாநீர்‌ வையக்கு அணி 
Who reads the mind by look, untold 


Adorns the changeless sea-girt world. 701 


2. ஐயப்‌ படாஅது அகத்தது உணர்வானைத்‌ 

தெய்வத்தோ டொப்பக்‌ கொளல்‌. 

Take him as God who reads the thought 

Of another man without a doubt. 702 


3. குறிப்பிற்‌ குறிப்புணர்‌ வாரை உறுப்பினுள்‌ 
யாது கொடுத்தும்‌ கொளல்‌. 
By sign who scans the sign admit 


At any cost in cabinet. 703 


112 


4. குறித்தது கூறாமைக்‌ கொள்வாரோ டேனை 
உறுப்போ ரனையரால்‌ வேறு. 
Untold, he who divines the thought 


Though same in form is quite apart. 


5. குறிப்பிற்‌ குறிப்புணரா வாயின்‌ உறுப்பினுள்‌ 
என்ன பயத்தவோ கண்‌. 
Among senses what for is eye 


If thought by thought one can't descry? 


6. அடுத்தது காட்டும்‌ பளிங்குபோல்‌ நெஞ்சம்‌ 
கடுத்தது காட்டும்‌ முகம்‌. 
What throbs in mind the face reflects 


Just as mirror nearby objects. 


7. முகத்தின்‌ முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும்‌ 
காயினும்‌ தான்முந்‌ துறும்‌. 
Than face what is subtler to tell 


First if the mind feels well or ill. 


8. முகம்நோக்கி நிற்க அமையும்‌ அகம்நோக்கி 
உற்ற துணர்வார்ப்‌ பெறின்‌. 
Just standing in front would suffice 


For those who read the mind on face. 


9. பகைமையும்‌ கேண்மையும்‌ கண்ணுரைக்கும்‌ கண்ணின்‌ 


வகைமை உணர்வார்ப்‌ பெறின்‌. 
Friend or foe the eyes will show 


To those who changing outlooks know. 


10. நுண்ணியம்‌ என்பார்‌ அளக்கும்கோல்‌ காணும்கால்‌ 
கண்ணல்லது இல்லை பிற. 
The scale of keen discerning minds 


Is eye and eye that secrets finds. 


704 


705 


706 


707 


708 


709 


710 


113 


72. அவையறிதல்‌ - Judging the audience 


1. அவைமறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின்‌ 
தொகையறிந்த தூய்மை யவர்‌. 
The pure in thought and eloquence 


Adapt their words to audience. 


2. இடைதெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின்‌ 
நடைதெரிந்த நன்மை யவர்‌. 
Who know the art of speech shall suit 


Their chosen words to time in fact. 


3. அவையறியார்‌ சொல்லல்மேற்‌ கொள்பவர்‌ சொல்லின்‌ 
வகையறியார்‌ வல்லதூஉம்‌ இல்‌. 
They speak in vain at length who talk 


Words unversed which ears don't take. 


4. ஓளியார்முன்‌ ஒள்ளிய ராதல்‌ வெளியார்முன்‌ 
வான்சுதை வண்ணம்‌ கொளல்‌. 
Before the bright be brilliant light 


Before the muff be mortar white. 


5. நன்றென்ற வற்றுள்ளும்‌ நன்றே முதுவருள்‌ 
முந்து கிளவாச்‌ செறிவு. 
Modest restraint all good excels 


Which argues not before elders. 


6. ஆற்றின்‌ நிலைதளர்ந்‌ தற்றே வியன்புலம்‌ 
ஏற்றுணர்வார்‌ முன்னர்‌ இழுக்கு 
Tongue-slip before the talented wise 


Is like slipping from righteous ways. 


7. கற்றறிந்தார்‌ கல்வி விளங்கும்‌ கசடறச்‌ 
சொல்தெரிதல்‌ வல்லா ரகத்து. 


711 


712 


713 


714 


715 


7116 


114 


115 


The learning of the learned shines 


Valued by flawless scholar-minds. 717 


8. உணர்வ துடையார்முன்‌ சொல்லல்‌ வளர்வதன்‌ 
பாத்தியுள்‌ நீர்சொரிந்‌ தற்று. 
To address understanding ones 


Is to water beds of growing grains. 718 


9. புல்லவையுள்‌ பொச்சாந்தும்‌ சொல்லற்க நல்லவையுள்‌ 
நன்கு செலச்சொல்லு வார்‌. 
O ye who speak before the keen 


Forgetful, address not the mean. 719 


10. அங்கணத்துள்‌ உக்க அமிழ்தற்றால்‌ தம்கணத்தார்‌ 

அல்லார்முன்‌ கோட்டி கொளல்‌. 

To hostiles who wise words utters 

Pours ambrosia into gutters. 720 


73. அவையஞ்சாமை - Courage before councils 


1. வகையறிந்து வல்லவை வாய்சோரார்‌ சொல்லின்‌ 
தொகையறிந்த தூய்மை யவர்‌ 
The pure fail not in power of words 


Knowing grand council's moods and modes. 721 


2. கற்றாருள்‌ கற்றார்‌ எனப்படுவர்‌ கற்றார்முன்‌ 
கற்ற செலச்சொல்லு வார்‌ 
Among scholars he is scholar 


Who holds scholars with learned lore. 722 


3. பகையகத்துச்‌ சாவார்‌ எளியர்‌ அரியர்‌ 


அவையகத்து அஞ்சா தவர்‌. 
Many brave foes and die in fields 


The fearless few face wise councils. 723 


4. கற்றார்முன்‌ கற்ற செலச்சொல்லித்‌ தாம்கற்ற 
மிக்காருள்‌ மிக்க கொளல்‌. 
Impress the learned with your lore 


From greater savants learn still more. 


5. ஆற்றின்‌ அளவறிந்து கற்க அவையஞ்சா 
மாற்றம்‌ கொடுத்தற்‌ பொருட்டு 
Grammar and logic learn so that 


Foes you can boldly retort. 


6. வாளொடென்‌ வன்கண்ணர்‌ அல்லார்க்கு நூாலொடென்‌ 


நுண்ணவை அஞ்சு பவர்க்கு. 
To cowards what can sword avail 


And books to those who councils fail? 


7. பகையகத்துப்‌ பேடிகை ஒள்வாள்‌ அவையகத்து 
அஞ்சு மவன்கற்ற நூல்‌. 
Like eunuch's sword in field, is vain 


His lore who fears men of brain. 


8. பல்லவை கற்றும்‌ பயமிலரே நல்லவையுள்‌ 
நன்கு செலச்சொல்லா தார்‌. 
Though learned much his lore is dead 


Who says no good before the good. 


9. கல்லா தவரின்‌ கடையென்ப கற்றறிந்தும்‌ 
நல்லார்‌ அவையஞ்சு வார்‌. 
Who fear to face good assembly 


Are learned idiots, certainly. 


10. உளரெனினும்‌ இல்லாரொடு ஒப்பர்‌ களன்‌அஞ்சிக்‌ 
கற்ற செலச்சொல்லா தார்‌. 
They are breathing dead who dare not 


Empress before the wise their art. 


724 


725 


726 


727 


728 


729 


730 


116 


2.3 அரணியல்‌, கூழியல்‌, படையியல்‌ - POLITICS 
74. நாடு - The country 


1. தள்ளா விளையுளும்‌ தக்காரும்‌ தாழ்விலாச்‌ 
செல்வரும்‌ சேர்வது நாடு. 
It's country which has souls of worth 


Unfailing yields and ample wealth. 


2. பெரும்பொருளால்‌ பெட்டக்க தாகி அருங்கேட்டால்‌ 
ஆற்ற விளைவது நாடு. 
The Land has large luring treasure 


Where pests are nil and yields are sure. 


3. பொறையொருங்கு மேல்வருங்கால்‌ தாங்கி இறைவற்கு 


இறையொருங்கு நேர்வது நாடு. 
It's land that bears pressing burdens 


And pays its tax which king demands. 


4. உறுபசியும்‌ ஓவாப்‌ பிணியும்‌ செறுபகையும்‌ 
சேரா தியல்வது நாடு 
It is country which is free from 


Fierce famine, plague and foemen's harm. 


5. பல்குழுவும்‌ பாழ்செய்யும்‌ உட்பகையும்‌ வேந்தலைக்கும்‌ 
கொல்குறும்பும்‌ இல்லது நாடு. 
Sects and ruinous foes are nil 


No traitors in a land tranquil. 


6. கேடறியாக்‌ கெட்ட விடத்தும்‌ வளங்குன்றா 
நாடென்ப நாட்டின்‌ தலை 
The land of lands no ruin knows 


Even in grief its wealth yet grows. 


731 


732 


733 


734 


735 


736 


117 


£. இருபுனலும்‌ வாய்ந்த மலையும்‌ வருபுனலும்‌ 
வல்லரணும்‌ நாட்டிற்கு உறுப்பு. 
Waters up and down, hills and streams 


With strong forts as limbs country beams. 


8. பிணியின்மை செல்வம்‌ விளைவுஇன்பம்‌ ஏமம்‌ 
அணியென்ப நாட்டிற்கிவ்‌ வைந்து. 
Rich yield, delight, defence and wealth 


Are jewels of lands with blooming health. 


9. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல 
நாட வளந்தரு நாடு 
A land is land which yields unsought 


Needing hard work the land is nought. 


10. ஆங்கமை வெய்தியக்‌ கண்ணும்‌ பயமின்றே 
வேந்தமை வில்லாத நாடு 
Though a land has thus every thing 


It is worthless without a king. 


75. அரண்‌ - Fortress 


1. ஆற்று பவர்க்கும்‌ அரண்பொருள்‌ அஞ்சித்தற்‌ 
போற்று பவர்க்கும்‌ பொருள்‌. 
The fort is vital for offence 


Who fear the foes has its defence. 


2. மணிநீரும்‌ மண்ணும்‌ மலையும்‌ அணிநிழற் 
காடும்‌ உடையது அரண்‌. 
A crystal fount, a space a mount 


Thick woods form a fort paramount. 


3. உயர்வகலம்‌ திண்மை அருமைதிந்‌ நான்கின்‌ 
அமைவரண்‌ என்றுரைக்கும்‌ நூல்‌ 
An ideal fort's so says science: 


737 


738 


739 


740 


741 


742 


118 


High, broad, strong and hard for access. 


4. சிறுகாப்பிற்‌ பேரிடத்த தாகி உறுபகை 
ஊக்கம்‌ அழிப்பது அரண்‌. 
Ample in space, easy to hold 


The fort foils enemies bold. 


5. கொளற்கரிதாய்க்‌ கொண்டகூழ்த்‌ தாகி அகத்தார்‌ 
நிலைக்கெளிதாம்‌ நீரது அரண்‌. 
Impregnable with stores of food 


Cosy to live-That fort is good. 


6. எல்லாப்‌ பொருளும்‌ உடைத்தாய்‌ இடத்துதவும்‌ 
நல்லாள்‌ உடையது அரண்‌. 
A fort is full of stores and arms 


And brave heroes to meet alarms. 


7. முற்றியும்‌ முற்றா தெறிந்தும்‌ அறைப்படுத்தும்‌ 
பற்றற்‌ கரியது அரண்‌ 
Besieging foes a fort withstands 


Darts and mines of treacherous hands. 


8. முற்றாற்றி முற்றி யவரையும்‌ பற்றாற்றிப்‌ 
பற்றியார்‌ வெல்வது அரண்‌ 
A fort holds itself and defies 


The attacks of encircling foes. 


9. முனைமுகத்து மாற்றலர்‌ சாய வினைமுகத்து 
வீறெய்தி மாண்டது அரண்‌. 
A fort it is that fells the foes 


And gains by deeds a name glorious. 


10. எனைமாட்சித்‌ தாகியக்‌ கண்ணும்‌ வினைமாட்சி 
இல்லார்கண்‌ இல்லது அரண்‌. 
But a fort however grand 


743 


744 


745 


746 


747 


748 


749 


119 


Is nil if heroes do not stand. 750 


76. பொருள்‌ செயல்வகை - Way of making wealth 


1. பொருளல்‌ லவரைப்‌ பொருளாகச்‌ செய்யும்‌ 
பொருளல்லது இல்லை பொருள்‌. 
Naught exists that can, save wealth 


Make the worthless as men of worth. 751 


2. இல்லாரை எல்லோரும்‌ எள்ளுவர்‌ செல்வரை 
எல்லாரும்‌ செய்வர்‌ சிறப்பு. 
The have-nothing poor all despise 


The men of wealth all raise and praise. 752 


3. பொருளென்னும்‌ பொய்யா விளக்கம்‌ இருளறுக்கும்‌ 
எண்ணிய தேயத்துச்‌ சென்று. 
Waneless wealth is light that goes 


To every land and gloom removes. 753 


4. அறன்‌ஈனும்‌ இன்பமும்‌ ஈனும்‌ திறனறிந்து 
தீதின்றி வந்த பொருள்‌. 
The blameless wealth from fairest means 


Brings good virtue and also bliss. 754 


5. அருளொடும்‌ அன்பொடும்‌ வாராப்‌ பொருளாக்கம்‌ 

புல்லார்‌ புரள விடல்‌. 

Riches devoid of love and grace 

Off with it; it is disgrace! 755 


6. உறுபொருளும்‌ உல்கு பொருளும்தன்‌ ஒன்னார்த்‌ 
தெறுபொருளும்‌ வேந்தன்‌ பொருள்‌. 
Escheats, derelicts; spoils of war 


Taxes duties are king's treasure. 756 


120 


£. அருளென்னும்‌ அன்பீன்‌ குழவி பொருளென்னும்‌ 
செல்வச்‌ செவிலியால்‌ உண்டு 
Grace the child of love is nourished 


By the wet-nurse of wealth cherished. 


8. குன்றேறி யானைப்போர்‌ கண்டற்றால்‌ தன்கைத்தொன்று 
உண்டாகச்‌ செய்வான்‌ வினை. 


Treasures in hand fulfil all things 


Like hill-tuskers the wars of kings. 


9. செய்க பொருளை செறுநர்‌ செருக்கறுக்கும்‌ 
எஃகதனிற்‌ கூரியது இல்‌ 
Make wealth; there is no sharper steel 


The insolence of foes to quell. 


10. ஒண்பொருள்‌ காழ்ப்ப இயற்றியார்க்கு எண்பொருள்‌ 
ஏனை இரண்டும்‌ ஒருங்கு 
They have joy and virtue at hand 


Who acquire treasures abundant. 


71. படைமாட்சி - The glory of army 


1. உறுப்பமைந்து ஊறஞ்சா வெல்படை வேந்தன்‌ 
வெறுக்கையு ளெல்லாம்‌ தலை 
The daring well-armed winning force 


Is king's treasure and main resource. 


2. உலைவிடத்து ஊறஞ்சா வன்கண்‌ தொலைவிடத்துத்‌ 
தொல்படைக்‌ கல்லால்‌ அரிது 
Through shots and wounds brave heroes hold 


Quailing not in fall, the field. 


3. ஒலித்தக்கால்‌ என்னாம்‌ உவரி எலிப்பகை 
நாகம்‌ உயிர்ப்பக்‌ கெடும்‌ 


Sea-like ratfoes roar ... What if? 


7151 


758 


759 


760 


761 


762 


121 


122 


They perish at a cobra's whiff. 763 


4. அழிவின்று அறைபோகா தாகி வழிவந்த 
வன்க ணதுவே படை. 


The army guards its genial flame 


Not crushed, routed nor marred in name. 764 


5. கூற்றுடன்று மேல்வரினும்‌ கூடி எதிர்நிற்கும்‌ 
ஆற்ற லதுவே படை. 
The real army with rallied force 


Resists even Death-God fierce. 765 


6. மறமானம்‌ மாண்ட வழிச்செலவு தேற்றம்‌ 
எனநான்கே ஏமம்‌ படைக்கு. 
Manly army has merits four:- 


Stately-march, faith, honour, valour. 766 


7. தார்தாங்கிச்‌ செல்வது தானை தலைவந்த 
போர்தாங்கும்‌ தன்மை அறிந்து. 
Army sets on to face the foes 


Knowing how the trend of war goes. 767 


8. அடற்றகையும்‌ ஆற்றலும்‌ இல்லெனினும்‌ தானை 
படைத்தகையால்‌ பாடு பெறும்‌. 
Army gains force by grand array 


Lacking in stay or dash in fray. 768 


9. சிறுமையும்‌ செல்லாத்‌ துனியும்‌ வறுமையும்‌ 
இல்லாயின்‌ வெல்லும்‌ படை. 
Army shall win if it is free 


From weakness, aversion, poverty. 769 


10. நிலைமக்கள்‌ சால உடைத்தெனினும்‌ தானை 
தலைமக்கள்‌ இல்வழி இல்‌. 
With troops in large numbers on rolls 


Army can't march missing gen'rals. 110 


78. படைச்செருக்கு - Military pride 


1. என்னைமுன்‌ நில்லன்மின்‌ தெவ்விர்‌ பலர்‌என்னை 
முன்நின்று கல்நின்‌ றவர்‌. 
Stand not before my chief, O foes! 


Many who stood, in stones repose. 111 


2. கான முயலெய்த அம்பினில்‌ யானை 

பிழைத்தவேல்‌ ஏந்தல்‌ இனிது. 

To lift a lance that missed a tusker 

Is prouder than shaft that hit a hare. 772 


3. பேராண்மை என்ப தறுகண்‌ஒன்‌ றுற்றக்கால்‌ 
ஊராண்மை மற்றதன்‌ எஃகு. 
Valour is fight with fierce courage 


Mercy to the fallen is its edge. 773 


4. கைவேல்‌ களிற்றொடு போக்கி வருபவன்‌ 
மெய்வேல்‌ பறியா நகும்‌. 
At the tusker he flings his lance 


One in body smiles another chance. 774 


5. விழித்தகண்‌ வேல்கொண் டெறிய அழித்திமைப்பின்‌ 

ஒட்டன்றோ வன்க ணவர்க்கு. 

When lances dart if heroes wink 

"It is a rout" the world will think. 775 


6. விழுப்புண்‌ படாதநாள்‌ எல்லாம்‌ வழுக்கினுள்‌ 

வைக்கும்தன்‌ நாளை எடுத்து. 

The brave shall deem the days as vain 

Which did not battle-wounds sustain. 116 


123 


£. சுழலும்‌ இசைவேண்டி வேண்டா உயிரார்‌ 
கழல்யாப்புக்‌ காரிகை நீர்த்து. 
Their anklets aloud jingle their name 


Who sacrifice their life for fame. 111 


8. உறின்உயிர்‌ அஞ்சா மறவர்‌ இறைவன்‌ 

செறினும்சீர்‌ குன்றல்‌ இலர்‌. 

The king may chide, they pursue strife; 

They fear loss of glory; not life. 718 


9. இழைத்தது இகவாமைச்‌ சாவாரை யாரே 


பிழைத்தது ஒறுக்கிற்‌ பவர்‌. 
Who will blame the heroes that lose 


Their lives in war to keep their vows? 119 


10. புரந்தார்கண்‌ நீர்மல்கச்‌ சாகிற்பின்‌ சாக்காடு 
இரந்துகோள்‌ தக்கது உடைத்து. 
Such a death shall be prayed for 
Which draws the tears of the ruler. 780 
2.4 நட்பியல்‌ - ALLIANCE 
79. நட்பு - Friendship 


1. செயற்கரிய யாவுள நட்பின்‌ அதுபோல்‌ 
வினைக்கரிய யாவுள காப்பு. 


Like friendship what's so hard to gain? 


That guards one against acts villain? 781 


2. நிறைநீர நீரவர்‌ கேண்மை பிறைமதிப்‌ 
பின்நீர பேதையார்‌ நட்பு - Friendship . 
Good friendship shines like waxing moon, 


The bad withers like waning moon. 782 


3. நவில்தொறும்‌ நூல்நயம்‌ போலும்‌ பயில்தொறும்‌ 


124 


பண்புடை யாளர்‌ தொடர்பு. 
Like taste in books good friendship grows 


The more one moves the more he knows. 


4. நகுதற்‌ பொருட்டன்று நட்டல்‌ மிகுதிக்கண்‌ 
மேற்சென்று இடித்தற்‌ பொருட்டு 
Not to laugh is friendship made 


But to hit when faults exceed. 


5. புணர்ச்சி பழகுதல்‌ வேண்டா உணர்ச்சிதான்‌ 
நட்பாம்‌ கிழமை தரும்‌. 
No close living nor clasping grip 


Friendship's feeling heart's fellowship. 


6. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து 
அகநக நட்பது நட்பு. 
Friendship is not more smile on face 


It is the smiling heart's embrace. 


7. அழிவி னவைநீக்கி ஆறுய்த்து அழிவின்கண்‌ 
அல்லல்‌ உழப்பதாம்‌ நட்பு. 
From ruin friendship saves and shares 


The load of pain and right path shows. 


8. உடுக்கை இழந்தவன்‌ கைபோல ஆங்கே 
இடுக்கண்‌ களைவதுஆம்‌ நட்பு. 
Friendship hastens help in mishaps 


Like hands picking up dress that slips. 


9. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில்‌ கொட்பின்றி 


ஒல்லும்வாய்‌ ஊன்றும்‌ நிலை. 
Friendship is enthroned on the strength 


That always helps with utmost warmth. 


10. இனையர்‌ இவரெமக்கு இன்னம்யாம்‌ என்று 


783 


784 


785 


786 


787 


788 


789 


125 


126 


புனையினும்‌ புல்லென்னும்‌ நட்பு. 
"Such we are and such they are" 
Ev'n this boast will friendship mar. 790 


80. நட்பாராய்தல்‌ - Testing friendship 


1. நாடாது நட்டலிற்‌ கேடில்லை நட்டபின்‌ 
வீடில்லை நட்பாள்‌ பவர்க்கு. 
Than testless friendship nought is worse 


For contacts formed will scarcely cease. 791 


2. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான்‌ கேண்மை கடைமுறை 

தான்சாந்‌ துயரம்‌ தரும்‌. 

Friendship made without frequent test 

Shall end in grief and death at last. 792 


3. குணனுங்‌ குடிமையும்‌ குற்றமுங்‌ குன்றா 
வினனு மறிந்தியாக்க நட்பு. 
Temper, descent, defects and kins 


Trace well and take companions. 793 


4. குடிப்பிறந்து தன்கட்‌ பழிநாணு வானைக்‌ 
கொடுத்துங்‌ கொளல்வேண்டும்‌ நட்பு. 
Take as good friend at any price 


The nobly born who shun disgrace. 794 


5. அழச்சொல்லி யல்ல திடித்து வழக்கறிய 
வல்லார்நட்‌ பாய்ந்து கொளல்‌. 
Who make you weep and chide wrong trends 


And lead you right are worthy friends. 795 


6. கேட்டினு முண்டோ ருறுதி கிளைஞரை 
நீட்டி யளப்பதோர்‌ கோல்‌. 
Is there a test like misfortune 


A rod to measure out kinsmen? 796 


£. ஊதிய மென்ப தொருவற்குப்‌ பேதையார்‌ 
கேண்மை யொரீஇ விடல்‌. 
Keep off contacts with fools; that is 


The greatest gain so say the wise. 


8. உள்ளற்க வுள்ளஞ்‌ சிறுகுவ கொள்ளற்க 
அல்லற்கண்‌ ணாற்றறுப்பார்‌ நட்பு. 

Off with thoughts that depress the heart 
Off with friends that in woe depart. 


9. கெடுங்காலைக்‌ கைவிடுவார்‌ கேண்மை யடுங்காலை 
யுள்ளினு முள்ளஞ்‌ சுடும்‌. 
Friends who betray at ruin's brink 


Burn our mind ev'n at death to think. 


10. மருவுக மாசற்றார்‌ கேண்மையொன்‌ நீந்தும்‌ 
ஒருவுக வொப்பிலார்‌ நட்பு. 

The blameless ones as friends embarace; 
Give something and give up the base. 


81. பழைமை - Intimacy 


1. பழைமை எனப்படுவது யாதெனின்‌ யாதும்‌ 
கிழமையைக்‌ கீழ்ந்திடா நட்பு. 
That friendship is good amity 


Which restrains not one's liberty. 


2. நட்பிற்‌ குறுப்புக்‌ கெழுதகைமை மற்றதற்கு 
உப்பாதல்‌ சான்றோர்‌ கடன்‌. 
Friendship's heart is freedom close; 


Wise men's duty is such to please. 


3. பழகிய நட்பெவன்‌ செய்யும்‌ கெழுதகைமை 


செய்தாங்கு அமையாக்‌ கடை. 


797 


798 


799 


800 


801 


802 


127 


Of long friendship what is the use 


Righteous freedom if men refuse? 


4. விழைதகையான்‌ வேண்டி யிருப்பர்‌ கெழுதகையாற்‌ 
கேளாது நட்டார்‌ செயின்‌. 


Things done unasked by loving friends 


Please the wise as familiar trends! 


5. பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க 
நோதக்க நட்டார்‌ செயின்‌. 
Offence of friends feel it easy 


As folloy or close intimacy. 


6. எல்லைக்கண்‌ நின்றார்‌ துறவார்‌ தொலைவிடத்தும்‌ 
தொல்லைக்கண்‌ நின்றார்‌ தொடர்பு. 
They forsake not but continue 


In friendship's bounds though loss ensue. 


7. அழிவந்த செய்யினும்‌ அன்பறார்‌ அன்பின்‌ 
வழிவந்த கேண்மை யவர்‌. 
Comrades established in firm love 


Though ruin comes waive not their Vow. 


8. கேளிழுக்கம்‌ கேளாக்‌ கெழுதகைமை வல்லார்க்கு 
நாளிழுக்கம்‌ நட்டார்‌ செயின்‌. 
Fast friends who list not tales of ill 


Though wronged they say "that day is well". 


9. கெடாஅ வழிவந்த கேண்மையார்‌ கேண்மை 
விடாஅர்‌ விழையும்‌ உலகு 
To love such friends the world desires 


Whose friendship has unbroken ties. 


10. விழையார்‌ விழையப்‌ படுப பழையார்கண்‌ 


பண்பின்‌ தலைப்பிரியா தார்‌. 


803 


804 


805 


806 


807 


808 


809 


128 


129 


Even foes love for better ends 


Those who leave not long-standing friends. 810 


82. தீநட்பு - Bad friendship 


1. பருகுவார்‌ போலினும்‌ பண்பிலார்‌ கேண்மை 
பெருகலிற்‌ குன்றல்‌ இனிது. 
Swallowing love of soulless men 


Had better wane than wax anon. 811 


2. உறின்நட்டு அறின்‌ஒரூஉம்‌ ஒப்பிலார்‌ கேண்மை 
பெறினும்‌ இழப்பினும்‌ என்‌. 
Who fawn in wealth and fail in dearth 


Gain or lose; such friends have no worth. 812 


3. உறுவது சீர்தூக்கும்‌ நட்பும்‌ பெறுவது 
கொள்வாரும்‌ கள்வரும்‌ நேர்‌. 
Cunning friends who calculate 


Are like thieves and whores wicked. 813 


4. அமரகத்து ஆற்‌ றறுக்கும்‌ கல்லாமா அன்னார்‌ 
தமரின்‌ தனிமை தலை. 
Better be alone than trust in those 


That throw in field like faithless horse. 814 


5. செய்தேமஞ்‌ சாராச்‌ சிறியவர்‌ புன்கேண்மை 
எய்தலின்‌ எய்தாமை நன்று. 
Friends low and mean that give no help- 


Leave them is better than to keep. 815 


6. பேதை பெருங்கெழீஇ நட்பின்‌ அறிவுடையார்‌ 
ஏதின்மை கோடி உறும்‌. 
Million times the wise man's hate 


Is better than a fool intimate. 


£. நகைவகைய ராகிய நட்பின்‌ பகைவரால்‌ 
பத்தடுத்த கோடி உறும்‌. 
Ten-fold crore you gain from foes 


Than from friends who are vain laughers. 


8. ஒல்லும்‌ கருமம்‌ உடற்று பவர்கேண்மை 
சொல்லாடார்‌ சோர விடல்‌. 
Without a word those friends eschew 


Who spoil deeds which they can do. 


9. கனவினும்‌ இன்னாது மன்னோ வினைவேறு 
சொல்வேறு பட்டார்‌ தொடர்பு. 
Even in dreams the tie is bad 


With those whose deed is far from word. 


10. எனைத்தும்‌ குறுகுதல்‌ ஓம்பல்‌ மனைக்கெழீஇ 
மன்றில்‌ பழிப்பார்‌ தொடர்பு. 

Keep aloof from those that smile 

At home and in public revile. 


83. கூடாநட்பு - False friendship 


1. சீரிடம்‌ காணின்‌ எறிதற்குப்‌ பட்டடை 


நேரா நிரந்தவர்‌ நட்பு. 
The friendship by an enemy shown 


Is anvil in time, to strike you down. 


2. இனம்போன்று இனமல்லார்‌ கேண்மை மகளிர்‌ 
மனம்போல வேறு படும்‌. 
Who pretend kinship but are not 


Their friendship's fickle like woman's heart. 


816 


817 


818 


819 


820 


821 


822 


130 


3. பலநல்ல கற்றக்‌ கடைத்தும்‌ மனம்நல்லர்‌ 
ஆகுதல்‌ மாணார்க்கு அரிது. 
They may be vast in good studies 


But heartfelt-love is hard for foes. 


4. முகத்தின்‌ இனிய நகாஅ அகத்தின்னா 
வஞ்சரை அஞ்சப்‌ படும்‌. 
Fear foes whose face has winning smiles 


Whose heart is full of cunning guiles. 


5. மனத்தின்‌ அமையா தவரை எனைத்தொன்றும்‌ 
சொல்லினால்‌ தேறற்பாற்று அன்று. 
Do not trust in what they tell 


Whose mind with your mind goes ill. 


6. நட்டார்போல்‌ நல்லவை சொல்லினும்‌ ஒட்டார்சொல்‌ 
ஒல்லை உணரப்‌ படும்‌. 
The words of foes is quickly seen 


Though they speak like friends in fine. 


7. சொல்வணக்கம்‌ ஒன்னார்கண்‌ கொள்ளற்க வில்வணக்கம்‌ 
தீங்கு குறித்தமை யான்‌. 
Trust not the humble words of foes 


Danger darts from bending bows. 


8. தொழுதகை யுள்ளும்‌ படையொடுங்கும்‌ ஒன்னார்‌ 


அழுதகண்‌ ணீரும்‌ அனைத்து. 
Adoring hands of foes hide arms 


Their sobbing tears have lurking harms. 


9. மிகச்செய்து தம்‌எள்ளு வாரை நகச்செய்து 
நட்பினுள்‌ சாப்புல்லற்‌ பாற்று. 
In open who praise, at heart despise 


Cajole and crush them in friendly guise. 


823 


824 


825 


826 


827 


828 


829 


131 


10. பகைநட்பாம்‌ காலம்‌ வருங்கால்‌ முகநட்டு 
அகநட்பு ஒரீஇ விடல்‌ 
When foes, in time, play friendship's part 


Feign love on face but not in heart. 


84. பேதைமை - Folly 


1. பேதைமை என்பதொன்று யாதெனின்‌ ஏதங்கொண்டு 
ஊதியம்‌ போக விடல்‌. 


This is folly's prominent vein 


To favour loss and forego gain. 


2. பேதைமையு ளெல்லாம்‌ பேதைமை காதன்மை 
கையல்ல தன்கட்‌ செயல்‌. 
Folly of follies is to lead 


A lewd and lawless life so bad. 


3. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும்‌ 
பேணாமை பேதை தொழில்‌. 
Shameless, aimless, callous, listless 


Such are the marks of foolishness. 


4. ஓதி உணர்ந்தும்‌ பிறர்க்குரைத்தும்‌ தானடங்காப்‌ 
பேதையின்‌ பேதையார்‌ இல்‌. 
No fool equals the fool who learns 


Knows, teaches, but self-control spurns. 


5. ஒருமைச்‌ செயலாற்றும்‌ பேதை எழுமையும்‌ 
தான்புக்‌ கழுந்தும்‌ அளறு. 
The fool suffers seven fold hells 


In single birth of hellish ills. 


6. பொய்படும்‌ ஒன்றொ புனைபூணும்‌ கையறியாப்‌ 
பேதை வினைமேற்‌ கொளின்‌. 


630 


631 


632 


633 


634 


635 


132 


A know-nothing fool daring a deed 
Not only fails but feels fettered. 836 


7. ஏதிலார்‌ ஆரத்‌ தமர்பசிப்பர்‌ பேதை 
பெருஞ்செல்வம்‌ உற்றக்‌ கடை. 
Strangers feast and kinsmen fast 


When fools mishandle fortunes vast. 837 


8. மையல்‌ ஒருவன்‌ களித்தற்றால்‌ பேதைதன்‌ 
கையொன்று உடைமை பெறின்‌. 


Fools possessing something on hand 


Like dazed and drunken stupids stand. 838 


9. பெரிதினிது பேதையார்‌ கேண்மை பிரிவின்கண்‌ 


பீழை தருவதொன்று இல்‌. 
Friendship with fools is highly sweet 


For without a groan we part. 839 


10. கழாஅக்கால்‌ பள்ளியுள்‌ வைத்தற்றால்‌ சான்றோர்‌ 


குழாஅத்துப்‌ பேதை புகல்‌. 
Entrance of fools where Savants meet 
Looks like couch trod by unclean feet. 840 


85. புல்லறிவாண்மை - Petty conceit 


1. அறிவின்மை இன்மையுள்‌ இன்மை பிறிதின்மை 
இன்மையா வையாது உலகு. 


Want of wisdom is want of wants 


Want of aught else the world nev'r counts. 841 


2. அறிவிலான்‌ நெஞ்சுவந்து ஈதல்‌ பிறிதுயாதும்‌ 
இல்லை பெறுவான்‌ தவம்‌. 
When fool bestows with glee a gift 


It comes but by getter's merit. 842 


133 


3. அறிவிலார்‌ தாம்தம்மைப்‌ பீழிக்கும்‌ பீழை 
செறுவார்க்கும்‌ செய்தல்‌ அரிது. 
The self-torments of fools exceed 


Ev'n tortures of their foes indeed. 


4. வெண்மை எனப்படுவது யாதெனின்‌ ஒண்மை 
உடையம்யாம்‌ என்னுஞ்‌ செருக்கு. 
Stupidity is vanity 


That cries "We have sagacity" 


5. கல்லாத மேற்கொண்டு ஒழுகல்‌ கசடற 
வல்லதூஉம்‌ ஐயம்‌ தரும்‌. 
Feigning knowledge that one has not 


Leads to doubt ev'n that he has got. 


6. அற்றம்‌ மறைத்தலோ புல்லறிவு தம்வயின்‌ 
குற்றம்‌ மறையா வழி. 
Fools their nakedness conceal 


And yet their glaring faults reveal. 


7. அருமறை சோரும்‌ அறிவிலான்‌ செய்யும்‌ 
பெருமிறை தானே தனக்கு. 
The fool that slights sacred counsels 


Upon himself great harm entails. 


8. ஏவவும்‌ செய்கலான்‌ தான்தேறான்‌ அவ்வுயிர்‌ 
போஒம்‌ அளவுமோர்‌ நோய்‌. 
He listens not nor himself knows 


Plague is his life until it goes. 


9. காணாதான்‌ காட்டுவான்‌ தான்காணான்‌ காணாதான்‌ 
கண்டானாம்‌ தான்கண்ட வாறு. 

Sans Self-sight in vain one opens Sight 

To the blind who bet their sight as right. 


843 


844 


845 


846 


847 


848 


849 


134 


10. உலகத்தார்‌ உண்டென்பது இல்லென்பான்‌ வையத்து 

அலகையா வைக்கப்‌ படும்‌. 

To people's "Yes" who proffer "No" 

Deemed as ghouls on earth they go. 850 


86. இகல்‌ - Hatred 


1. இகலென்ப எல்லா உயிர்க்கும்‌ பகலென்னும்‌ 
பண்பின்மை பாரிக்கும்‌ நோய்‌. 
Hatred is a plague that divides 


And rouses illwill on all sides. 851 


2. பகல்கருதிப்‌ பற்றா செயினும்‌ இகல்கருதி 
இன்னாசெய்‌ யாமை தலை. 


Rouse not hatred and confusion 


Though foes provoke disunion 852 


3. இகலென்னும்‌ எவ்வநோய்‌ நீக்கின்‌ தவவில்லாத்‌ 

தாவில்‌ விளக்கம்‌ தரும்‌. 

Shun the plague of enmity 

And win everlasting glory. 853 


4. இன்பத்துள்‌ இன்பம்‌ பயக்கும்‌ இகலென்னும்‌ 
துன்பத்துள்‌ துன்பம்‌ கெடின்‌. 
Hate-the woe of woes destroy; 


Then joy of joys you can enjoy. 854 


5. இகலெதிர்‌ சாய்ந்தொழுக வல்லாரை யாரே 
மிகலூக்கும்‌ தன்மை யவர்‌. 
Who can overcome them in glory 


That are free from enmity? 855 


6. இகலின்‌ மிகலினிது என்பவன்‌ வாழ்க்கை 
தவலும்‌ கெடலும்‌ நணித்து. 


135 


His fall and ruin are quite near 


Who holds enmity sweet and dear. 856 


7. மிகல்மேவல்‌ மெய்ப்பொருள்‌ காணார்‌ இகல்மேவல்‌ 

இன்னா அறிவி னவர்‌. 

They cannot see the supreme Truth 

Who hate and injure without ruth. 857 


8. இகலிற்கு எதிர்சாய்தல்‌ ஆக்கம்‌ அதனை 
மிகலூக்கின்‌ ஊக்குமாம்‌ கேடு. 
To turn from enmity is gain 


Fomenting it brings fast ruin. 858 


9. இகல்காணான்‌ ஆக்கம்‌ வருங்கால்‌ அதனை 
மிகல்காணும்‌ கேடு தரற்கு. 
Fortune favours when hate recedes 


Hatred exceeding ruin breeds. 859 


10. இகலானாம்‌ இன்னாத எல்லாம்‌ நகலானாம்‌ 
நன்னயம்‌ என்னும்‌ செருக்கு. 
All evils come from enmity 


All goodness flow from amity. 860 


87. பகைமாட்சி - Noble hostility 


1. வலியார்க்கு மாறேற்றல்‌ ஓம்புக ஓம்பா 
மெலியார்மேல்‌ மேக பகை. 


Turn from strife with foes too strong 
With the feeble for battle long. 861 


2. அன்பிலன்‌ ஆன்ற துணையிலன்‌ தான்துவ்வான்‌ 
என்பரியும்‌ ஏதிலான்‌ துப்பு. 
Loveless, aidless, powerless king 


Can he withstand an enemy strong? 862 


136 


137 


3. அஞ்சும்‌ அறியான்‌ அமைவிலன்‌ ஈகலான்‌ 
தஞ்சம்‌ எளியன்‌ பகைக்கு. 
Unskilled, timid, miser, misfit 


He is easy for foes to hit. 863 


4. நீங்கான்‌ வெகுளி நிறையிலன்‌ எஞ்ஞான்றும்‌ 
யாங்கணும்‌ யார்க்கும்‌ எளிது. 
The wrathful restive man is prey 


To any, anywhere any day. 864 


5. வழிநோக்கான்‌ வாய்ப்பன செய்யான்‌ பழிநோக்கான்‌ 
பண்பிலன்‌ பற்றார்க்கு இனிது. 
Crooked, cruel, tactless and base 


Any foe can fell him with ease. 865 


6. காணாச்‌ சினத்தான்‌ கழிபெருங்‌ காமத்தான்‌ 
பேணாமை பேணப்‌ படும்‌. 


Blind in rage and mad in lust 
To have his hatred is but just. 866 


7. கொடுத்தும்‌ கொளல்வேண்டும்‌ மன்ற அடுத்திருந்து 
மாணாத செய்வான்‌ பகை. 


Pay and buy his enmity 
Who muddles chance with oddity. 867 


8. குணனிலனாய்க்‌ குற்றம்‌ பலவாயின்‌ மாற்றார்க்கு 
இனனிலனாம்‌ ஏமாப்பு உடைத்து. 
With no virtue but full of vice 


He loses friends and delights foes. 868 


9. செறுவார்க்குச்‌ சேணிகவா இன்பம்‌ அறிவிலா 
அஞ்சும்‌ பகைவர்ப்‌ பெறின்‌. 
The joy of heroes knows no bounds 


When timid fools are opponents. 869 


10. கல்லான்‌ வெகுளும்‌ சிறுபொருள்‌ எஞ்ஞான்றும்‌ 
ஒல்லானை ஒல்லாது ஒளி. 

Glory's light he will not gain 

Who fails to fight a fool and win. 


88. பகைத்திறந்‌ தெரிதல்‌ - Apparising enemies 


1. பகைஎன்னும்‌ பண்பி லதனை ஒருவன்‌ 
நகையேயும்‌ வேண்டற்பாற்று அன்று. 
Let not one even as a sport 


The ill-natured enmity court. 


2. வில்லே ருழவர்‌ பகைகொளினும்‌ கொள்ளற்க 
சொல்லே ருழவர்‌ பகை. 
Incur the hate of bow-ploughers 


But not the hate of word-ploughers. 


3. ஏமுற்‌ றவரினும்‌ ஏழை தமியனாய்ப்‌ 
பல்லார்‌ பகைகொள்‌ பவன்‌. 


Forlorn, who rouses many foes 


The worst insanity betrays. 


4. பகைநட்பாக்‌ கொண்டொழுகும்‌ பண்புடை யாளன்‌ 
தகைமைக்கண்‌ தங்கிற்று உலகு. 
This world goes safely in his grace 


Whose heart makes friends even of foes. 


5. தன்துணை இன்றால்‌ பகைஇரண்டால்‌ தான்‌ஒருவன்‌ 
இன்துணையாக்‌ கொள்கவற்றின்‌ ஒன்று. 
Alone, if two foes you oppose 


Make one of them your ally close. 


6. தேறினும்‌ தேறா விடினும்‌ அழிவின்கண்‌ 
தேறான்‌ பகாஅன்‌ விடல்‌. 


870 


871 


872 


873 


874 


875 


138 


139 


Trust or distrust; during distress 


Keep aloof; don't mix with foes. 876 


7. நோவற்க நொந்தது அறியார்க்கு மேவற்க 
மென்மை பகைவ ரகத்து 


To those who know not, tell not your pain 


Nor your weakness to foes explain. 877 


8. வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும்‌ 
பகைவர்கண்‌ பட்ட செருக்கு. 
Know how and act and defend well 


The pride of enemies shall fall. 878 


9. இளைதாக முள்மரம்‌ கொல்க களையுநர்‌ 
கைகொல்லும்‌ காழ்த்த விடத்து 
Cut off thorn-trees when young they are; 


Grown hard, they cut your hands beware. 879 


10. உயிர்ப்ப உளரல்லர்‌ மன்ற செயிர்ப்பவர்‌ 
செம்மல்‌ சிதைக்கலா தார்‌. 
To breathe on earth they are not fit 


Defying foes who don't defeat. 880 


89. உட்பகை - Secret foe 


1. நிழல்நீரும்‌ இன்னாத இன்னா தமர்நீரும்‌ 
இன்னாவாம்‌ இன்னா செயின்‌. 


Traitorous kinsmen will make you sad 


As water and shade do harm when bad. 881 


2. வாள்போல்‌ பகைவரை அஞ்சற்க அஞ்சுக 
கேள்போல்‌ பகைவர்‌ தொடர்பு. 
You need not sword-like kinsmen fear 


Fear foes who feign as kinsmen dear. 682 


140 


3. உட்பகை அஞ்சித்தற்‌ காக்க உலைவுஇடத்து 
மட்பகையின்‌ மாணத்‌ தெறும்‌. 
The secret foe in days evil 


Will cut you, beware, like potters’ steel. 883 


4. மனமாணா உட்பகை தோன்றின்‌ இனமாணா 
ஏதம்‌ பலவுந்‌ தரும்‌. 
The evil-minded foe within 


Foments trouble, spoils kinsmen! 884 


5. உறல்முறையான்‌ உட்பகை தோன்றின்‌ இறல்முறையான்‌ 
ஏதம்‌ பலவுந்‌ தரும்‌. 
A traitor among kinsmen will 


Bring life-endangering evil. 885 


6. ஒன்றாமை ஒன்றியார்‌ கட்படின்‌ எஞ்ஞான்றும்‌ 
பொன்றாமை ஒன்றல்‌ அரிது. 
Discord in kings' circle entails 


Life-destroying deadly evils. 886 


7. செப்பின்‌ புணர்ச்சிபோல்‌ கூடினும்‌ கூடாதே 
உட்பகை உற்ற குடி. 
A house hiding hostiles in core 


Just seems on like the lid in jar. 887 


8. அரம்பொருத பொன்போலத்‌ தேயும்‌ உரம்பொருது 
உட்பகை உற்ற குடி. 
By secret spite the house wears out 


Like gold crumbling by file's contact. 888 


9. எட்பக வன்ன சிறுமைத்தே ஆயினும்‌ 
உட்பகை உள்ளதாம்‌ கேடு. 
Ruin lurks in enmity 


As slit in sesame though it be. 889 


10. உடம்பாடு இலாதவர்‌ வாழ்க்கை குடங்கருள்‌ 


பாம்போடு உடனுறைந்்‌ தற்று. 
Dwell with traitors that hate in heart 


Is dwelling with snake in selfsame hut. 


90. பெரியாரைப்‌ பிழையாமை - Offend Not the great 


1. ஆற்றுவார்‌ ஆற்றல்‌ இகழாமை போற்றுவார்‌ 
போற்றலு ளெல்லாம்‌ தலை. 
Not to spite the mighty ones 


Safest safeguard to living brings. 


2. பெரியாரைப்‌ பேணாது ஒழுகின்‌ பெரியாரால்‌ 
பேரா இடும்பை தரும்‌. 
To walk unmindful of the great 


Shall great troubles ceaseless create. 


3. கெடல்வேண்டின்‌ கேளாது செய்க அடல்வேண்டின்‌ 
ஆற்று பவர்கண்‌ இழுக்கு. 
Heed not and do, if ruin you want 


Offence against the mighty great. 


4. கூற்றத்தைக்‌ கையால்‌ விளித்தற்றால்‌ ஆற்றுவார்க்கு 
ஆற்றாதார்‌ இன்னா செயல்‌ 
The weak who insult men of might 


Death with their own hands invite. 


5. யாண்டுச்சென்று யாண்டும்‌ உளராகார்‌ வெந்துப்பின்‌ 
வேந்து செறப்பட்‌ டவர்‌. 
Where can they go and thrive where 


Pursued by powerful monarch's ire? 


6. எரியால்‌ சுடப்படினும்‌ உய்வுண்டாம்‌ உய்யார்‌ 


பெரியார்ப்‌ பிழைத்தொழுகு வார்‌. 


890 


891 


892 


893 


894 


895 


141 


One can escape in fire caught 


The great who offends escapes not. 896 


7. வகைமாண்ட வாழ்க்கையும்‌ வான்பொருளும்‌ என்னாம்‌ 
தகைமாண்ட தக்கார்‌ செறின்‌. 
If holy mighty sages frown 


Stately gifts and stores who can own? 897 


8. குன்றன்னார்‌ குன்ற மதிப்பின்‌ குடியொடு 
நின்றன்னார்‌ மாய்வர்‌ நிலத்து. 
When hill-like sages are held small 


The firm on earth lose home and all. 898 


9. ஏந்திய கொள்கையார்‌ சீறின்‌ இடைமுரிந்து 
வேந்தனும்‌ வேந்து கெடும்‌. 
Before the holy sage's rage 


Ev'n Indra's empire meets damage. 899 


10. இறந்தமைந்த சார்புடைய ரா யினும்‌ உய்யார்‌ 

சிறந்தமைந்த சீரார்‌ செறின்‌. 

Even mighty aided men shall quail 

If the enraged holy seers will. 900 


91. பெண்வழிச்சேறல்‌ - Being led by women 


1. மனைவிழைவார்‌ மாண்பயன்‌ எய்தார்‌ வினைவிழைவார்‌ 
வேண்டாப்‌ பொருளும்‌ அது. 
Who dote on wives lose mighty gain 


That lust, dynamic men disdain. 901 


2. பேணாது பெண்விழைவான்‌ ஆக்கம்‌ பெரியதோர்‌ 


நாணாக நாணுத்‌ தரும்‌. 
Who 0௦0165, unmanly, on his dame 


His wealth to him and all is shame. 902 


142 


3. இல்லாள்கண்‌ தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும்‌ 
நல்லாருள்‌ நாணுத்‌ தரும்‌. 
Who's servile to his wife always 


Shy he feels before the wise. 


4. மனையாளை அஞ்சும்‌ மறுமையி லாளன்‌ 
வினையாண்மை வீறெய்தல்‌ இன்று. 
Fearing his wife salvationless 


The weaklings' action has no grace. 


5. இல்லாளை அஞ்சுவான்‌ அஞ்சுமற்‌ றெஞ்ஞான்றும்‌ 
நல்லார்க்கு நல்ல செயல்‌. 
Who fears his wife fears always 


Good to do to the good and wise. 


6. இமையாரின்‌ வாழினும்‌ பாடிலரே இல்லாள்‌ 
அமையார்தோள்‌ அஞ்சு பவர்‌. 
Who fear douce arms of their wives 


Look petty even with god-like lives. 


£. பெண்ணேவல்‌ செய்தொழுகும்‌ ஆண்மையின்‌ நாணுடைப்‌ 


பெண்ணே பெருமை உடைத்து. 
Esteemed more is women bashful 


Than man servile unto her will. 


8. நட்டார்‌ குறைமுடியார்‌ நன்றாற்றார்‌ நன்னுதலாள்‌ 
பெட்டாங்கு ஒழுகு பவர்‌. 
By fair-browed wives who are governed 


Help no friends nor goodness tend. 


9. அறவினையும்‌ ஆன்ற பொருளும்‌ பிறவினையும்‌ 
பெண்‌ஏவல்‌ செய்வார்கண்‌ இல்‌. 
No virtue riches nor joy is seen 


In those who submit to women 


903 


904 


905 


906 


907 


908 


909 


143 


144 


10. எண்சேர்ந்த நெஞ்சத்‌ திடனுடையார்க்கு எஞ்ஞான்றும்‌ 

பெண்சேர்ந்தாம்‌ பேதைமை இல்‌. 

Thinkers strong and broad of heart 

By folly on fair sex do not dote. 910 


92. வரைவின்‌ மகளிர்‌ - Wanton women 


1. அன்பின்‌ விழையார்‌ பொருள்விழையும்‌ ஆய்தொடியார்‌ 
இன்சொல்‌ இழுக்குத்‌ தரும்‌. 
For gold, not love their tongue cajoles 


Men are ruined by bangled belles. 911 


2. பயன்தூக்கிப்‌ பண்புரைக்கும்‌ பண்பின்‌ மகளிர்‌ 
நயன்தூக்கி நள்ளா விடல்‌. 
Avoid ill-natured whores who feign 


Love only for their selfish gain. 912 


3. பொருட்பெண்டிர்‌ பொய்ம்மை முயக்கம்‌ இருட்டறையில்‌ 


ஏதில்‌ பிணந்தழீஇ யற்று. 
The false embrace of whores is like 


That of a damned corpse in the dark. 913 


4. பொருட்பொருளார்‌ புன்னலம்‌ தோயார்‌ அருட்பொருள்‌ 
ஆயும்‌ அறிவி னவர்‌. 
The wise who seek the wealth of grace 


Look not for harlots' low embrace. 914 


5. பொதுநலத்தார்‌ புன்னலம்‌ தோயார்‌ மதிநலத்தின்‌ 
மாண்ட அறிவி னவர்‌. 


The lofty wise will never covet 


The open charms of a vile harlot. 915 


6. தந்நலம்‌ பாரிப்பார்‌ தோயார்‌ தகைசெருக்கிப்‌ 


புன்னலம்‌ பாரிப்பார்‌ தோள்‌. 


Those who guard their worthy fame 


Shun the wanton's vaunting charm. 916 


7. நிறைநெஞ்சம்‌ இல்லவர்‌ தோய்வர்‌ பிறநெஞ்சிற்‌ 
பேணிப்‌ புணர்பவர்‌ தோள்‌. 


Hollow hearts alone desire 


The arms of whores with hearts elsewere. 917 


8. ஆயும்‌ அறிவினர்‌ அல்லார்க்கு அணங்கென்ப 
மாய மகளிர்‌ முயக்கு. 


Senseless fools are lured away 


By arms of sirens who lead astray. 918 


9. வரைவிலா மாணிழையார்‌ மென்றோள்‌ புரையிலாப்‌ 

பூரியர்கள்‌ ஆழும்‌ அளறு. 

The soft jewelled arms of whores are hell 

Into which the degraded fall. 919 


10. இருமனப்‌ பெண்டிரும்‌ கள்ளும்‌ கவறும்‌ 
திருநீக்கப்‌ பட்டார்‌ தொடர்பு. 
Double-minded whores, wine and dice 


Are lures of those whom fortune flies. 920 


93. கள்ளுண்ணாமை - Not drinking liquor 


1. உட்கப்‌ படாஅர்‌ ஒளியிழப்பர்‌ எஞ்ஞான்றும்‌ 
கட்காதல்‌ கொண்டொழுகு வார்‌. 
Foes fear not who for toddy craze 


The addicts daily their glory lose. 921 


2. உண்ணற்க கள்ளை உணில்‌உண்க சான்றோரான்‌ 
எண்ணப்‌ படவேண்டா தார்‌. 
Drink not liquor; but let them drink 


Whom with esteem the wise won't think. 922 


145 


3. ஈன்றாள்‌ முகத்தேயும்‌ இன்னாதால்‌ என்மற்றுச்‌ 
சான்றோர்‌ முகத்துக்‌ களி. 
The drunkard's joy pains ev'n mother's face 


How vile must it look for the wise? 


4. நாண்‌என்னும்‌ நல்லாள்‌ புறம்கொடுக்கும்‌ கள்ளென்னும்‌ 


பேணாப்‌ பெருங்குற்றத்‌ தார்க்கு. 
Good shame turns back from him ashamed 


Who is guilty of wine condemned. 


5. கையறியாமை யுடைத்தே பொருள்‌ கொடுத்து 
மெய்யறி யாமை கொளல்‌. 


To pay and drink and lose the sense 


Is nothing but rank ignorance. 


6. துஞ்சினார்‌ செத்தாரின்‌ வேறல்லர்‌ எஞ்ஞான்றும்‌ 
நஞ்சுண்பார்‌ கள்ளுண்‌ பவர்‌. 

They take poison who take toddy 

And doze ev'n like a dead body. 


7. உள்ளொற்றி உள்ளூர்‌ நகப்படுவர்‌ எஞ்ஞான்றும்‌ 
கள்ளொற்றிக்‌ கண்சாய்‌ பவர்‌. 
The secret drunkards' senses off 


Make the prying public laugh. 


8. களித்தறியேன்‌ என்பது கைவிடுக நெஞ்சத்து 


ஒளித்ததூஉம்‌ ஆங்கே மிகும்‌. 
Don't say "I'm not a drunkard hard" 


The hidden fraud is known abroad. 


9. களித்தானைக்‌ காரணம்‌ காட்டுதல்‌ கீழ்நீர்க்‌ 


குளித்தானைத்‌ தீத்துரீஇ யற்று. 
Can torch search one in water sunk? 


Can reason reach the raving drunk? 


923 


924 


925 


926 


927 


928 


929 


10. கள்ளுண்ணாப்‌ போழ்தில்‌ களித்தானைக்‌ காணுங்கால்‌ 
உள்ளான்கொல்‌ உண்டதன்‌ சோர்வு. 

The sober seeing the drunkard's plight 

On selves can't they feel same effect? 


94. சூது - Gambling 


1. வேண்டற்க வென்றிடினும்‌ சூதினை வென்றதூஉம்‌ 
தூண்டிற்பொன்‌ மீன்விழுங்கி யற்று. 
Avoid gambling, albeit you win 


Gulping bait-hook what does fish gain? 


2. ஒன்றெய்தி நூறிழக்கும்‌ சூதர்க்கும்‌ உண்டாங்கொல்‌ 
நன்றெய்தி வாழ்வதோர்‌ ஆறு. 
Can gamblers in life good obtain 


Who lose a hundred one to gain? 


3. உருளாயம்‌ ஓவாது கூறின்‌ பொருளாயம்‌ 


போய்ப்‌ புறமே படும்‌. 


If kings indulge in casting dice 


All their fortune will flow to foes. 


4. சிறுமை பலசெய்து சீரழிக்கும்‌ சூதின்‌ 


வறுமை தருவதொன்று இல்‌. 
Nothing will make you poor like game 


Which adds to woes and ruins fame. 


5. கவறும்‌ கழகமும்‌ கையும்‌ தருக்கி 
இவறியார்‌ இல்லாகி யார்‌. 
The game, game-hall and gambler's art 


Who sought with glee have come to nought. 


6. அகடாரார்‌ அல்லல்‌ உழப்பர்‌ சூதென்னும்‌ 


முகடியால்‌ மூடப்பட்ட டார்‌. 


930 


931 


932 


933 


934 


935 


147 


Men swallowed by the ogress, dice 


Suffer grief and want by that vice. 936 


7. பழகிய செல்வமும்‌ பண்பும்‌ கெடுக்கும்‌ 
கழகத்துக்‌ காலை புகின்‌. 
If men their time in game-den spend 


Ancestral wealth and virtues end. 937 


8. பொருள்கெடுத்துப்‌ பொய்மேற்‌ கொளீஇ அருள்கெடுத்து 
அல்லல்‌ உழப்பிக்கும்‌ சூது. 
Game ruins wealth and spoils grace 


Leads to lies and wretched woes. 938 


9. உடைசெல்வம்‌ ஊண்‌ஒளி கல்விஎன்று ஐந்தும்‌ 
அடையாவாம்‌ ஆயம்‌ கொளின்‌. 


Dress, wealth, food, fame, learning-these five 


In gambler's hand will never thrive. 939 


10. இழத்தொறுூடஉம்‌ காதலிக்கும்‌ சூதேபோல்‌ துன்பம்‌ 


உழத்தொறுூடம்‌ காதற்று உயிர்‌. 
Love for game grows with every loss 
As love for life with sorrows grows. 940 


95. மருந்து - Medicine 


1. மிகினும்‌ குறையினும்‌ நோய்செய்யும்‌ நூலோர்‌ 
வளிமுதலா எண்ணிய மூன்று. 
Wind, bile and phlegm three cause disease 


So doctors deem it more or less. 941 


2. மருந்தென வேண்டாவாம்‌ யாக்கைக்கு அருந்தியது 


அற்றது போற்றி உணின்‌. 
After digestion one who feeds 


His body no medicine needs. 942 


148 


3. அற்றால்‌ அளவறிந்து உண்க அஃதுடம்பு 
பெற்றான்‌ நெடிதுஉய்க்கு மாறு. 
Eat food to digestive measure 


Life in body lasts with pleasure. 


4. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல 
துய்க்க துவரப்‌ பசித்து. 
Know digestion; with keen appetite 


Eat what is suitable and right. 


5. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின்‌ 
ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. 
With fasting adjusted food right 


Cures ills of life and makes you bright 


6. இழிவறிந்து உண்பான்கண்‌ இன்பம்போல்‌ நிற்கும்‌ 
கழிபே ரிரையான்கண்‌ நோய்‌. 
Who eats with clean stomach gets health 


With greedy glutton abides ill-health. 


7. தீயள வன்றித்‌ தெரியான்‌ பெரிதுண்ணின்‌ 
நோயள வின்றிப்‌ படும்‌. 
who glut beyond the hunger's fire 


Suffer from untold diseases here. 


8. நோய்நாடி நோய்முதல்‌ நாடி அதுதணிக்கும்‌ 
வாய்நாடி வாய்ப்பச்‌ செயல்‌. 
Test disease, its cause and cure 


And apply remedy that is sure. 


9. உற்றான்‌ அளவும்‌ பிணியளவும்‌ காலமும்‌ 
கற்றான்‌ கருதிச்‌ செயல்‌. 
Let the skilful doctor note 


The sickmen, sickness, season and treat. 


943 


944 


945 


946 


947 


948 


949 


149 


150 


10. உற்றவன்‌ தீர்ப்பான்‌ மருந்து - 1416010006 உழைச்‌ செல்வானென்று 
அப்பால்நாற்‌ கூற்றே மருந்து. 
Patient, doctor, medicine and nurse 


Are four-fold codes of treating course. 950 


96. குடி - Nobility 


1. இற்பிறந்தார்‌ கண்‌அல்லது இல்லை இயல்பாகச்‌ 
செப்பமும்‌ நாணும்‌ ஒருங்கு. 
Right-sense and bashfulness adorn 


By nature only the noble-born. 951 


2. ஒழுக்கமும்‌ வாய்மையும்‌ நாணும்‌இம்‌ மூன்றும்‌ 
இழுக்கார்‌ குடிப்பிறந்‌ தார்‌. 
The noble-born lack not these three: 


Good conduct, truth and modesty. 952 


3. நகைஈகை இன்சொல்‌ இகழாமை நான்கும்‌ 
வகைஎன்ப வாய்மைக்‌ குடிக்கு. 
Smile, gift, sweet words and courtesy 


These four mark true nobility. 953 


4. அடுக்கிய கோடி பெறினும்‌ குடிப்பிறந்தார்‌ 

குன்றுவ செய்தல்‌ இலர்‌. 

Even for crores, the noble mood 

Cannot bend to degrading deed. 954 


5. வழங்குவ துள்வீழ்ந்தக்‌ கண்ணும்‌ பழங்குடி 
பண்பில்‌ தலைப்பிரிதல்‌ இன்று. 
The means of gift may dwindle; yet 


Ancient homes guard their noble trait. 955 


6. சலம்பற்றிச்‌ சால்பில செய்யார்மா சற்ற 
குலம்பற்றி வாழ்தும்‌என்‌ பார்‌. 


Who guard their family prestige pure 


Stoop not to acts of cunning lure. 


7. குடிப்பிறந்தார்‌ கண்விளங்கும்‌ குற்றம்‌ விசும்பின்‌ 
மதிக்கண்‌ மறுப்போல்‌ உயர்ந்து. 
The faults of nobly-born are seen 


Like on the sky the spots of moon. 


8. நலத்தின்கண்‌ நாரின்மை தோன்றின்‌ அவனைக்‌ 
குலத்தின்கண்‌ ஐயப்‌ படும்‌. 
If manners of the good are rude 


People deem their pedigree crude. 


9. நிலத்தில்‌ கிடந்தமை கால்காட்டும்‌ காட்டும்‌ 
குலத்தில்‌ பிறந்தார்வாய்ச்‌ சொல்‌. 
Soil's nature is seen in sprout 


The worth of birth from words flow out. 


10. நலம்வேண்டின்‌ நாணுடைமை வேண்டும்‌ குலம்வேண்டின்‌ 


வேண்டுக யார்க்கும்‌ பணிவு. 
All gain good name by modesty 
Nobility by humility. 


2.5 ஒழிபியல்‌ - MISCELLANEOUS 


97. மானம்‌ - Honour 


1. இன்றி யமையாச்‌ சிறப்பின ஆயினும்‌ 
குன்ற வருப விடல்‌. 
Though needed for your life in main, 


From mean degrading acts refrain. 


2. சீரினும்‌ சீரல்ல செய்யாரே சீரொடு 
பேராண்மை வேண்டு பவர்‌. 


Who seek honour and manly fame 


956 


957 


958 


959 


960 


961 


151 


152 


Don't do mean deeds even for name. 962 


3. பெருக்கத்து வேண்டும்‌ பணிதல்‌ சிறிய 
சுருக்கத்து வேண்டும்‌ உயர்வு. 
Be humble in prosperity 


In decline uphold dignity. 963 


4. தலையின்‌ இழிந்த மயிரனையர்‌ மாந்தர்‌ 


நிலையின்‌ இழிந்தக்‌ கடை. 
Like hair fallen from head are those 


Who fall down from their high status. 964 


5. குன்றின்‌ அனையாரும்‌ குன்றுவர்‌ குன்றுவ 
குன்றி அனைய செயின்‌. 
Even hill-like men will sink to nought 


With abrus-grain-like small default. 965 


6. புகழ்‌இன்றால்‌ புத்தேள்நாட்டு உய்யாதால்‌ என்மற்று 
இகழ்வார்பின்‌ சென்று நிலை. 
Why fawn on men that scorn you here 


It yields no fame, heaven's bliss neither. 966 


7. ஒட்டார்பின்‌ சென்றொருவன்‌ வாழ்தலின்‌ அந்நிலையே 
கெட்டான்‌ எனப்படுதல்‌ நன்று. 
Better it is to die forlorn 


Than live as slaves of those who scorn. 967 


8. மருந்தோமற்று ஊன்ஓஒம்பும்‌ வாழ்க்கை பெருந்தகைமை 
பீடழிய வந்த இடத்து. 
Is nursing body nectar sweet 


Even when one's honour is lost? 968 


9. மயிர்நீப்பின்‌ வாழாக்‌ கவரிமா அன்னார்‌ 
உயிர்நீப்பர்‌ மானம்‌ வரின்‌. 


Honour lost, the noble expire 


Like a yak that loses its hair. 969 


10. இளிவரின்‌ வாழாத மானம்‌ உடையார்‌ 

ஒளிதொழுது ஏத்தும்‌ உலகு. 

Their light the world adores and hails 

Who will not live when honour fails. 970 


98. பெருமை - Creatness 


1. ஒளிஒருவற்கு உள்ள வெறுக்கை இளிஒருவற்கு 
அஃதிறந்து வாழ்தும்‌ எனல்‌. 
A heart of courage lives in light 


Devoid of that one's life is night. 971 


2. பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ சிறப்பொவ்வா 
செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌. 
All beings are the same in birth 


But work decides their varied worth. 972 


3. மேலிருந்தும்‌ மேலல்லார்‌ மேலல்லர்‌ கீழிருந்தும்‌ 
கீழல்லார்‌ கீழல்‌ லவர்‌. 
Ignoble high not high they are 


The noble low not low they fare. 973 


4. ஒருமை மகளிரே போலப்‌ பெருமையும்‌ 
தன்னைத்தான்‌ கொண்டொழுகின்‌ உண்டு. 
Greatness like woman's chastity 


Is guarded by self-varacity. 974 


5. பெருமை உடையவர்‌ ஆற்றுவார்‌ ஆற்றின்‌ 
அருமை உடைய செயல்‌. 


Great souls when their will is active 


Do mighty deeds rare to achieve. 975 


153 


6. சிறியார்‌ உணர்ச்சியுள்‌ இல்லை பெரியாரைப்‌ 
பேணிக்கொள்‌ வேம்‌என்னும்‌ நோக்கு. 
The petty-natured ones have not 


The mind to seek and befriend the great. 


7. இறப்பே புரிந்த தொழிற்றாம்‌ சிறப்புந்தான்‌ 
சீரல்‌ லவர்கட்‌ படின்‌. 
The base with power and opulence 


Wax with deeds of insolence. 


8. பணியுமாம்‌ என்றும்‌ பெருமை சிறுமை 
அணியுமாம்‌ தன்னை வியந்து. 
Greatness bends with modesty 


Meanness vaunts with vanity 


9. பெருமை பெருமிதம்‌ இன்மை சிறுமை 
பெருமிதம்‌ ஊர்ந்து விடல்‌. 
Greatness is free from insolence 


Littleness swells with that offence. 


10. அற்றம்‌ மறைக்கும்‌ பெருமை சிறுமைதான்‌ 
குற்றமே கூறி விடும்‌. 
Weakness of others greatness screens 


Smallness defects alone proclaims. 


99. சான்றாண்மை - Sபblimity 


1. கடன்‌என்ப நல்லவை எல்லாம்‌ கடன்‌அறிந்து 
சான்றாண்மை மேற்கொள்‌ பவர்க்கு. 
All goodness is duty to them 


Who are dutiful and sublime. 


2. குணநலம்‌ சான்றோர்‌ நலனே பிறநலம்‌ 
எந்நலத்து உள்ளதூஉம்‌ அன்று. 
Good in the great is character 


976 


977 


978 


979 


980 


981 


154 


Than that there is nothing better. 


3. அன்புநாண்‌ ஓப்புரவு கண்ணோட்டம்‌ வாய்மையொடு 


ஐந்துசால்பு ஊன்றிய தூண்‌. 
Love, truth, regard, modesty, grace 


These five are virtue's resting place. 


4. கொல்லா நலத்தது நோன்மை பிறர்தீமை 
சொல்லா நலத்தது சால்பு. 
Not to kill is penance pure 


Not to slander virtue sure. 


5. ஆற்றுவார்‌ ஆற்றல்‌ பணிதல்‌ அதுசான்றோர்‌ 
மாற்றாரை மாற்றும்‌ படை. 
Humility is valour's strength 


A force that averts foes at length. 


6. சால்பிற்குக்‌ கட்டளை யாதெனில்‌ தோல்வி 
துலையல்லார்‌ கண்ணும்‌ கொளல்‌. 
To bear repulse e'en from the mean 


Is the touch-stone of worthy men. 


7. இன்னாசெய்‌ தார்க்கும்‌ இனியவே செய்யாக்கால்‌ 
என்ன பயத்ததோ சால்பு. 
Of perfection what is the gain 


If it returns not joy for pain? 


8. இன்மை ஒருவற்கு இளிவன்று சால்புஎன்னும்‌ 


திண்மைஉண்‌ டாகப்‌ பெறின்‌. 


No shame there is in poverty 


To one strong in good quality. 


9. ஊழி பெயரினும்‌ தாம்பெயரார்‌ சான்றாண்மைக்கு 
ஆழி எனப்படு வார்‌. 
Aeons may change but not the seer 


982 


983 


984 


985 


986 


987 


988 


155 


Who is a sea of virtue pure. 989 


10. சான்றவர்‌ சான்றாண்மை குன்றின்‌ இருநிலம்தான்‌ 

தாங்காது மன்னோ பொறை. 

The world will not more bear its weight 

If from high virtue fall the great. 990 


100. பண்புடைமை - Courtesy 


1. எண்பதத்தால்‌ எய்தல்‌ எளிதென்ப யார்மாட்டும்‌ 
பண்புடைமை என்னும்‌ வழக்கு. 
To the polite free of access 


Easily comes courteousness. 991 


2. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல்‌ இவ்விரண்டும்‌ 
பண்புடைமை என்னும்‌ வழக்கு. 
Humanity and noble birth 


Develop courtesy and moral worth. 992 


3. உறுப்பொத்தல்‌ மக்களொப்பு அன்றால்‌ வெறுத்தக்க 
பண்பொத்தல்‌ ஒப்பதாம்‌ ஒப்பு. 
Likeness in limbs is not likeness 


It's likeness in kind courteousness. 993 


4. நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார்‌ 


பண்புபா ராட்டும்‌ உலகு. 
The world applauds those helpful men 


Whose actions are just and benign. 994 


5. நகையுள்ளும்‌ இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும்‌ 


பண்புஉள பாடறிவார்‌ மாட்டு. 


The courteous don't even foes detest 


For contempt offends even in jest. 995 


156 


6. பண்புடையார்ப்‌ பட்டுண்டு உலகம்‌ அதுஇன்றேல்‌ 


மண்புக்கு மாய்வது மன்‌. 
The world rests with the mannered best 


Or it crumbles and falls to dust. 


7. அரம்போலும்‌ கூர்மைய ரேனும்‌ மரம்போல்வர்‌ 
மக்கட்பண்பு இல்லா தவர்‌. 
The mannerless though sharp like file 


Are like wooden blocks indocile. 


8. நண்பாற்றா ராகி நயமில செய்வார்க்கும்‌ 
பண்பாற்றா ராதல்‌ கடை. 
Discourtesy is mean indeed 


E'en to a base unfriendly breed. 


9. நகல்வல்லர்‌ அல்லார்க்கு மாயிரு ஞாலம்‌ 


பகலும்பாற்‌ பட்டன்று இருள்‌. 
To those bereft of smiling light 


Even in day the earth is night. 


10. பண்பிலான்‌ பெற்ற பெருஞ்‌ செல்வம்‌ நன்பால்‌ 


கலந்தீமை யால்திரிந்த தற்று. 
The wealth heaped by the churlish base 


Is pure milk soured by impure vase. 


101. நன்றியில்‌ செல்வம்‌ - Futile wealth 


1. வைத்தான்வாய்‌ சான்ற பெரும்பொருள்‌ அஃதுண்ணான்‌ 


செத்தான்‌ செயக்கிடந்தது இல்‌. 
Dead is he with wealth in pile 


Unenjoyed, it is futile. 


2. பொருளானாம்‌ எல்லாமென்று ஈயாது இவறும்‌ 
மருளானாம்‌ மாணாப்‌ பிறப்பு. 


The niggard miser thinks wealth is all 


996 


997 


998 


999 


1000 


1001 


157 


158 


He hoards, gives not is born devil. 1002 


3. ஈட்டம்‌ இவறி இசைவேண்டா ஆடவர்‌ 
தோற்றம்‌ நிலக்குப்‌ பொறை. 
A burden he is to earth indeed 


Who hoards without a worthy deed. 1003 


4. எச்சமென்று என்‌எண்ணுங்‌ கொல்லோ ஒருவரால்‌ 
நச்சப்‌ படாஅ தவன்‌. 
What legacy can he leave behind 


Who is for approach too unkind. 1004 


5. கொடுப்பதூஉம்‌ துய்ப்பதூஉம்‌ இல்லார்க்கு அடுக்கிய 

கோடிஉண்‌ டாயினும்‌ இல்‌. 

What is the good of crores they hoard 

To give and enjoy whose heart is hard. 1005 


6. ஏதம்‌ பெருஞ்செல்வம்‌ தான்றுவ்வான்‌ தக்கார்க்கொன்று 
ஈதல்‌ இயல்பிலா தான்‌. 
Great wealth unused for oneself nor 


To worthy men is but a slur. 1006 


7. அற்றார்க்கொன்று ஆற்றாதான்‌ செல்வம்‌ மிகநலம்‌ 
பெற்றாள்‌ தமியள்மூத்‌ தற்று. 
Who loaths to help have-nots, his gold 


Is like a spinster-belle grown old. 1007 


8. நச்சப்‌ படாதவன்‌ செல்வம்‌ நடுவூருள்‌ 
நச்சு மரம்பழுத்‌ தற்று. 
The idle wealth of unsought men 


Is poison-fruit-tree amidst a town. 1008 


9. அன்பொரீஇத்‌ தற்செற்று அறநோக்காது ஈட்டிய 
ஒண்பொருள்‌ கொள்வார்‌ பிறர்‌. 


Others usurp the shining gold 


In loveless, stingy, vicious hold. 1009 


10. சீருடைச்‌ செல்வர்‌ சிறுதுனி மாரி 

வறங்கூர்ந்‌ தனையது உடைத்து. 

The brief want of the rich benign 

Is like rainclouds growing thin. 1010 


102. நாணுடைமை - Sensitiveness to shame 


1. கருமத்தால்‌ நாணுதல்‌ நாணுத்‌; திருநுதல்‌ 
நல்லவர்‌ நாணுப்‌ பிற. 
To shrink from evil deed is shame 


The rest is blush of fair-faced dame. 1011 


2. ஊணுடை எச்சம்‌ உயிர்க்கெல்லாம்‌ வேறல்ல 
நாணுடைமை மாந்தர்‌ சிறப்பு. 
Food, dress and such are one for all 


Modesty marks the higher soul. 1012 


3. ஊனைக்‌ குறித்த உயிரெல்லாம்‌ நாண்‌என்னும்‌ 
நன்மை குறித்தது சால்பு. 
All lives have their lodge in flesh 


Perfection has its home in blush. 1013 


4. அணிஅன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அஃதின்றேல்‌ 
பிணிஅன்றோ பீடு நடை. 
Shame is the jewel of dignity 


Shameless swagger is vanity. 1014 


5. பிறர்பழியும்‌ தம்பழியும்‌ நாணுவார்‌ நாணுக்கு 

உறைபதி என்னும்‌ உலகு. 

In them resides the sense of shame 

Who blush for their and other's blame. 1015 


159 


160 


6. நாண்வேலி கொள்ளாது மன்னோ வியன்ஞாலம்‌ 
பேணலர்‌ மேலா யவர்‌. 


The great refuse the wonder-world 
Without modesty's hedge and shield. 1016 


7. நாணால்‌ உயிரைத்‌ துறப்பர்‌ உயிர்ப்பொருட்டால்‌ 
நாண்துறவார்‌ நாண்‌ஆள்‌ பவர்‌. 
For shame their life the shame-sensed give 


Loss of shame they won't outlive. 1017 


8. பிறர்நாணத்‌ தக்கது தான்நாணா னாயின்‌ 
அறம்நாணத்‌ தக்கது உடைத்து. 
Virtue is much ashamed of him 


Who shameless does what others shame. 1018 


9. குலஞ்சுடும்‌ கொள்கை பிழைப்பின்‌ நலஞ்சுடும்‌ 
நாணின்மை நின்றக்‌ கடை. 
Lapse in manners injures the race 


Want of shame harms every good grace. 1019 


10. நாண்‌அகத்‌ தில்லார்‌ இயக்கம்‌ மரப்பாவை 
நாணால்‌ உயிர்மருட்டி யற்று. 
Movements of the shameless in heart 


Are string-led puppet show in fact. 1020 


103. குடிசெயல்வகை - Promoting family welfare 


1. கருமம்‌ செயஒருவன்‌ கைதூவேன்‌ என்னும்‌ 
பெருமையின்‌ பீடுடையது இல்‌. 
No greatness is grander like 


Saying "| shall work without slack". 1021 


2. ஆள்வினையும்‌ ஆன்ற அறிவும்‌ எனஇரண்டின்‌ 
நீள்வினையால்‌ நீளும்‌ குடி. 
These two exalt a noble home 


Ardent effort and ripe wisdom. 


3. குடிசெய்வல்‌ என்னும்‌ ஒருவற்குத்‌ தெய்வம்‌ 
மடிதற்றுத்‌ தான்முந்‌ துறும்‌. 
When one resolves to raise his race 


Loin girt up God leads his ways. 


4. சூழாமல்‌ தானே முடிவெய்தும்‌ தம்குடியைத்‌ 
தாழாது உஞற்று பவர்க்கு. 
Who raise their races with ceaseless pain 


No need for plan; their ends will gain. 


5. குற்றம்‌ இலனாய்க்‌ குடிசெய்து வாழ்வானைச்‌ 
சுற்றமாச்‌ சுற்றும்‌ உலகு. 
Who keeps his house without a blame 


People around, his kinship claim. 


6. நல்லாண்மை என்பது ஒருவற்குத்‌ தான்பிறந்த 
இல்லாண்மை ஆக்கிக்‌ கொளல்‌. 
Who raise their race which gave them birth 


Are deemed as men of manly worth. 


7 . அமரகத்து வன்கண்ணார்‌ போலத்‌ தமரகத்தும்‌ 


ஆற்றுவார்‌ மேற்றே பொறை. 
Like dauntless heroes in battle field 


The home-burden rests on the bold. 


8. குடிசெய்வார்க்கு இல்லை பருவம்‌ மடிசெய்து 
மானம்‌ கருதக்‌ கெடும்‌. 
No season have they who raise their race 


Sloth and pride will honour efface. 


9. இடும்பைக்கே கொள்கலங்‌ கொல்லோ குடும்பத்தைக்‌ 


குற்றம்‌ மறைப்பான்‌ உடம்பு. 


Is not his frame a vase for woes 


1022 


1023 


1024 


1025 


1026 


1027 


1028 


161 


Who from mishaps shields his house? 1029 


10. இடுக்கண்கால்‌ கொன்றிட வீழும்‌ அடுத்தூன்றும்‌ 

நல்லாள்‌ இலாத குடி. 

A house will fall by a mishap 

With no good man to prop it up. 1030 


104. உழவு - Faming 


1. சுழன்றும்‌ஏர்ப்‌ பின்னது உலகம்‌ அதனால்‌ 
உழந்தும்‌ உழவே தலை. 
Farming though hard is foremost trade 


Men ply at will but ploughmen lead. 1031 


2. உழுவார்‌ உலகத்தார்க்கு ஆணிஅஃதாற்றாது 
எழுவாரை எல்லாம்‌ பொறுத்து. 
Tillers are linch-pin of mankind 


Bearing the rest who cannot tend. 1032 


3. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்மற்‌ றெல்லாம்‌ 

தொழுதுண்டு பின்செல்‌ பவர்‌. 

They live who live to plough and eat 

The rest behind them bow and eat. 1033 


4. பலகுடை நீழலும்‌ தங்குடைக்கீழ்க்‌ காண்பர்‌ 


அலகுடை நீழ லவர்‌. 
Who have the shade of cornful crest 


Under their umbra umbrellas rest. 1034 


5. இரவார்‌ இரப்பார்க்கொன்று ஈவர்‌ கரவாது 
கைசெய்தூண்‌ மாலை யவர்‌. 


Who till and eat, beg not; nought hide 


But give to those who are in need. 1035 


162 


6. உழவினார்‌ கைம்மடங்கின்‌ இல்லை விழைவதூஉம்‌ 
விட்டேம்‌என்‌ பார்க்கும்‌ நிலை. 
Should ploughmen sit folding their hands 


Desire-free monks too suffer wants. 


7. தொடிப்புழுதி கசா உணக்கின்‌ பிடித்தெருவும்‌ 
வேண்டாது சாலப்‌ படும்‌. 
Moulds dried to quarter-dust ensure 


Rich crops without handful manure. 


8. ஏரினும்‌ நன்றால்‌ எருஇடுதல்‌ கட்டபின்‌ 
நீரினும்‌ நன்றதன்‌ காப்பு. 
Better manure than plough; then weed; 


Than irrigating, better guard. 


9. செல்லான்‌ கிழவன்‌ இருப்பின்‌ நிலம்புலந்து 
இல்லாளின்‌ ஊடி விடும்‌. 
If landsmen sit sans moving about 


The field like wife will sulk and pout. 


10. இலமென்று அசைஇ இருப்பாரைக்‌ காணின்‌ 
நிலமென்னும்‌ நல்லாள்‌ நகும்‌. 
Fair good earth will laugh to see 


ldlers pleading poverty. 


105. நல்குரவு - Poverty 


1. இன்மையின்‌ இன்னாதது யாதெனின்‌ இன்மையின்‌ 
இன்மையே இன்னா தது. 
What gives more pain than scarcity? 


No pain pinches like poverty. 


2. இன்மை எனஒரு பாவி மறுமையும்‌ 
இம்மையும்‌ இன்றி வரும்‌. 
The sinner Want is enemy dire 


1036 


1037 


1038 


1039 


1040 


1041 


163 


164 


Of joys of earth and heaven there. 1042 


3. தொல்வரவும்‌ தோலும்‌ கெடுக்கும்‌ தொகையாக 
நல்குரவு என்னும்‌ நசை. 
The craving itch of poverty 


Kills graceful words and ancestry. 1043 


4. இற்பிறந்தார்‌ கண்ணேயும்‌ இன்மை இளிவந்த 
சொற்பிறக்கும்‌ சோர்வு தரும்‌. 
Want makes even good familymen 


Utter words that are low and mean. 1044 


5. நல்குரவு என்னும்‌ இடும்பையுள்‌ பல்குரைத்‌ 
துன்பங்கள்‌ சென்று படும்‌. 
The pest of wanton poverty 


Brings a train of misery. 1045 


6. நற்பொருள்‌ நன்குணர்ந்து சொல்லினும்‌ நல்கூர்ந்தார்‌ 
சொற்பொருள்‌ சோர்வு படும்‌. 
The poor men's words are thrown away 


Though from heart good things they say. 1046 


7. அறஞ்சாரா நல்குரவு ஈன்றதா யானும்‌ 
பிறன்போல நோக்கப்‌ படும்‌. 
Even the mother looks as stranger 


The poor devoid of character. 1047 


8. இன்றும்‌ வருவது கொல்லோ நெருநலும்‌ 

கொன்றது போலும்‌ நிரப்பு. 

The killing Want of yesterday 

Will it pester me even to-day? 1048 


9. நெருப்பினுள்‌ துஞ்சலும்‌ ஆகும்‌ நிரப்பினுள்‌ 
யாதொன்றும்‌ கண்பாடு அரிது. 
One may sleep in the midst of fire 


In want a wink of sleep is rare. 1049 


10. துப்புரவு இல்லார்‌ துவரத்‌ துறவாமை 
உப்பிற்கும்‌ காடிக்கும்‌ கூற்று. 
Renounce their lives the poor must 


Or salt and gruel go to waste. 1050 


106. இரவு - Asking 


1. இரக்க இரத்தக்கார்க்‌ காணின்‌ கரப்பின்‌ 
அவர்பழி தம்பழி யன்று. 
Demand from those who can supply 


Default is theirs when they deny. 1051 


2. இன்பம்‌ ஒருவற்கு இரத்தல்‌ இரந்தவை 
துன்பம்‌ உறாஅ வரின்‌. 
Even demand becomes a joy 


When the things comes without annoy. 1052 


3. கரப்பிலா நெஞ்சின்‌ கடனறிவார்‌ முன்நின்று 

இரப்புமோ ரேளர்‌ உடைத்து. 

Request has charm form open hearts 

Who know the duty on their part. 1053 


4. இரத்தலும்‌ ஈதலே போலும்‌ கரத்தல்‌ 
கனவிலும்‌ தேற்றாதார்‌ மாட்டு. 
Like giving even asking seems 


From those who hide not even in dreams. 1054 


5. கரப்பிலார்‌ வையகத்து உண்மையால்‌ கண்ணின்று 
இரப்பவர்‌ மேற்கொள்‌ வது. 
The needy demand for help because 


The world has men who don't refuse. 1055 


165 


166 


6. கரப்பிடும்பை இல்லாரைக்‌ காணின்‌ நிரப்பிடும்பை 

எல்லாம்‌ ஒருங்கு கெடும்‌. 

The pain of poverty shall die 

Before the free who don't deny. 1056 


7. இகழ்ந்தெள்ளாது ஈவாரைக்‌ காணின்‌ மகிழ்ந்துள்ளம்‌ 


உள்ளுள்‌ உடைப்பது உடைத்து. 
When givers without scorn impart 
A thrill of delight fills the heart. 1057 


8. இரப்பாரை இல்லாயின்‌ ஈர்ங்கண்மா ஞாலம்‌ 
மரப்பாவை சென்றுவந்‌ தற்று. 
This grand cool world shall move to and fro 


Sans Askers like a puppet show. 1058 


9. ஈவார்கண்‌ என்னுண்டாம்‌ தோற்றம்‌ இரந்துகோள்‌ 
மேவார்‌ இலாஅக்‌ கடை. 


Where stands the glory of givers 
Without obligation seekers? 1059 


10. இரப்பான்‌ வெகுளாமை வேண்டும்‌ நிரப்புஇடும்பை 
தானேயும்‌ சாலும்‌ கரி. 
The needy should not scowl at "No" 


His need anothers' need must show. 1060 


* Saint valluvar talks of two kinds of Asking:- 
(1) Asking help for public causes or enterprises. 
(2) Begging when one is able to work and this is condemned. 


107. இரவச்சம்‌ - Dread of beggary 


1. கரவாது உவந்தீயும்‌ கண்ணன்னார்‌ கண்ணும்‌ 
இரவாமை கோடி யுறும்‌. 
Not to beg is billions worth 


E'en from eye-like friends who give with mirth. 


2. இரந்தும்‌ உயிர்வாழ்தல்‌ வேண்டின்‌ பரந்து 
கெடுக உலகியற்றி யான்‌. 
Let World-Maker loiter and rot 


If "beg and live" be human fate. 


3. இன்மை இடும்பை இரந்துதீர்‌ வாமென்னும்‌ 
வன்மையின்‌ வன்பாட்டது இல்‌. 

Nothing is hard like hard saying 

"We end poverty by begging". 


4. இடமெல்லாம்‌ கொள்ளாத்‌ தகைத்தே இடமில்லாக்‌ 


காலும்‌ இரவொல்லாச்‌ சால்பு. 
All space is small before the great 


Who beg not e'en in want acute. 


5. தெண்ணீர்‌ அடுபுற்கை யாயினும்‌ தாள்தந்தது 
உண்ணலி னூங்கினியது இல்‌. 
Though gruel thin, nothing is sweet 


Like the food earned by labour's sweat. 


6. ஆவிற்கு நீரென்று இரப்பினும்‌ நாவிற்கு 
இரவின்‌ இளிவந்தது இல்‌. 
It may be water for the cow 


Begging tongue is mean anyhow. 


7. இரப்பன்‌ இரப்பாரை எல்லாம்‌ இரப்பின்‌ 
கரப்பார்‌ இரவன்மின்‌ என்று. 
If beg they must | beg beggers 


Not to beg from shrinking misers. 


8. இரவென்னும்‌ ஏமாப்பில்‌ தோணி கரவென்னும்‌ 
பார்தாக்கப்‌ பக்கு விடும்‌. 


The hapless bark of beggary splits 


1061 


1062 


1063 


1064 


1065 


1066 


1067 


167 


On the rock of refusing hits. 1068 


9. இரவுள்ள உள்ளம்‌ உருகும்‌ கரவுள்ள 

உள்ளதூஉம்‌ இன்றிக்‌ கெடும்‌. 

The heart at thought of beggars melts; 

It dies at repulsing insults. 1069 


10. கரப்பவர்க்கு யாஙகொளிக்குங்‌ கொல்லோ இரப்பவர்‌ 


சொல்லாடப்‌ போம்‌ உயிர்‌. 
The word "No" kills the begger's life 


Where can the niggard's life be safe? 1070 


108. கயமை - Meanness 


1. மக்களே போல்வர்‌ கயவர்‌ அவரன்ன 
ஒப்பாரி யாங்கண்டது இல்‌. 
The mean seem men only in form 


We have never seen such a sham. 1071 


2. நன்றறி வாரிற்‌ கயவர்‌ திருவுடையர்‌ 


நெஞ்சத்து அவலம்‌ இலர்‌. 
The base seem richer than the good 


For no care enters their heart or head. 1072 


3. தேவர்‌ அனையர்‌ கயவர்‌ அவருந்தாம்‌ 
மேவன செய்தொழுக லான்‌. 
The base are like gods; for they too 


As prompted by their desire do. 1073 


4. அகப்பட்டி ஆவாரைக்‌ காணின்‌ அவரின்‌ 
மிகப்பட்டுச்‌ செம்மாக்கும்‌ கீழ்‌. 
When the base meets a rake so vile 


Him he will exceed, exult and smile. 1074 


168 


169 


5. அச்சமே கீழ்களது ஆசாரம்‌ எச்சம்‌ 
அவாஉண்டேல்‌ உண்டாம்‌ சிறிது. 


Fear forms the conduct of the low 


Craving avails a bit below. 1075 


6. அறைபறை அன்னர்‌ கயவர்தாம்‌ கேட்ட 
மறைபிறர்க்கு உய்த்துரைக்க லான்‌. 
The base are like the beaten drum 


Since other's secrets they proclaim. 1076 


7. ஈர்ங்கை விதிரார்‌ கயவர்‌ கொடிறுடைக்கும்‌ 
கூன்கைய ரல்லா தவர்க்கு. 
The base their damp hand will not shake 


But for fists clenched their jaws to break. 1077 


8. சொல்லப்‌ பயன்படுவர்‌ சான்றோர்‌ கரும்புபோல்‌ 
கொல்லப்‌ பயன்படும்‌ கீழ்‌. 
The good by soft words profits yield 


The cane-like base when crushed and killed. 1078 


9. உடுப்பதூஉம்‌ உண்பதூஉம்‌ காணின்‌ பிறர்மேல்‌ 
வடுக்காண வற்றாகும்‌ கீழ்‌. 
Faults in others the mean will guess 


On seeing how they eat and dress. 1079 


10. எற்றிற்‌ குரியர்‌ கயவரொன்று உற்றக்கால்‌ 
விற்றற்கு உரியர்‌ விரைந்து. 
The base hasten to sell themselves 
From doom to flit and nothing else. 1080 
3. இன்பத்துப்பால்‌- Part ॥॥ - NATURE OF LOVE 
3.1. களவியல்‌ - ON SECRET OF MARRIAGE 
109. தகையணங்குறுத்தல்‌ - Beauty's dart 


170 


1. அணங்குகொல்‌ ஆய்மயில்‌ கொல்லோ கனங்குழை 
மாதர்கொல்‌ மாலும்‌என்‌ நெஞ்சு. 
15 it an angel? A fair peacock 


Or jewelled belle? To my mind a shock! 1081 


2. நோக்கினாள்‌ நோக்கெதிர்‌ நோக்குதல்‌ தாக்கணங்கு 

தானைக்கொண்‌் டன்னது உடைத்து. 

The counter glances of this belle 

Are armied dart of the Love-Angel. 1082 


3. பண்டறியேன்‌ கூறறென்‌ பதனை இனியறிந்தேன்‌ 
பெண்டகையால்‌ பேரமர்க்‌ கட்டு. 
Not known before - | spy Demise 


In woman's guise with battling eyes. 1083 


4. கண்டார்‌ உயிருண்ணும்‌ தோற்றத்தால்‌ பெண்டகைப்‌ 
பேதைக்கு அமர்த்தன கண்‌. 
This artless dame has darting eyes 


That drink the life of men who gaze. 1084 


5. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல்‌ 
நோக்கம்‌இம்‌ மூன்றும்‌ உடைத்து. 
Is it death, eye or doe? All three 


In winsome woman's look | see. 1085 


6. கொடும்புருவம்‌ கோடா மறைப்பின்‌ நடுங்கஞர்‌ 
செய்யல மன்‌இவள்‌ கண்‌. 
If cruel brows unbent, would screen 


Her eyes won't cause me trembling pain. 1086 


7. கடாஅக்‌ களிற்றின்மேல்‌ கட்படாம்‌ மாதர்‌ 
படாஅ முலைமேல்‌ துகில்‌. 
Vest on the buxom breast of her 


Looks like rutting tusker's eye-cover. 1087 


8. ஒண்ணுதற்‌ கோஒ உடைந்ததே ஞாட்பினுள்‌ 
நண்ணாரும்‌ உட்கும்‌என்‌ பீடு. 
Ah these fair brows shatter my might 


Feared by foemen yet to meet. 


9. பிணையேர்‌ மடநோக்கும்‌ நாணும்‌ உடையாட்கு 
அணிஎவனோ ஏதில தந்து. 
Which jewel can add to her beauty 


With fawn-like looks and modesty? 


10. உண்டார்கண்‌ அல்லது அடுநறாக்‌ காமம்போல்‌ 
கண்டார்‌ மகிழ்செய்தல்‌ இன்று. 

To the drunk alone is wine delight 

Nothing delights like love at sight. 


110. குறிப்பறிதல்‌ - Signs speak the heart 


1. இருநோக்கு இவளுண்கண்‌ உள்ளது ஒருநோக்கு 
நோய்நோககொன்‌ றந்நோய்‌ மருந்து. 
Her painted eyes, two glances dart 


One hurts; the other heals my heart. 


2. கண்களவு கொள்ளும்‌ சிறுநோக்கம்‌ காமத்தில்‌ 
செம்பாகம்‌ அன்று பெரிது. 
Her furtive lightning glance is more 


Than enjoyment of sexual lore. 


3. நோக்கினாள்‌ நோக்கி இறைஞ்சினாள்‌ அஃதவள்‌ 
யாப்பினுள்‌ அட்டிய நீர்‌. 
She looked; looking bowed her head 


And love-plant was with water fed. 


4. யான்நோக்குங்‌ காலை நிலன்நோக்கும்‌ நோக்காக்கால்‌ 
தான்நோக்கி மெல்ல நகும்‌. 
| look; she 0005 to earth awhile 


1088 


1089 


1090 


1091 


1092 


1093 


171 


| turn; she looks with gentle smile. 


5. குறிக்கொண்டு நோக்காமை அல்லால்‌ ஒருகண்‌ 


சிறக்கணித்தாள்‌ போல 


நகும்‌. 


No direct gaze; a side-long glance 


She darts at me and smiles askance. 


6. உறாஅ தவர்போல்‌ சொலினும்‌ செறாஅர்சொல்‌ 


ஒல்லை உணரப்‌ படும்‌. 


Their words at first seem an offence 


But quick we feel them 


friendly ones. 


£. செறாஅச்‌ சிறுசொல்லும்‌ செற்றார்போல்‌ நோக்கும்‌ 
உறாஅர்போன்று உற்றார்‌ குறிப்பு. 
Harsh little words; offended looks, 


Are feigned consenting love-lorn tricks. 


8. அசையியற்கு உண்டாண்டோர்‌ ஏளர்யான்‌ நோக்கப்‌ 


பசையினள்‌ பைய நகும்‌. 


What a grace the slim maid has! 


As | look she slightly smiles. 


9. ஏதிலார்‌ போலப்‌ பொதுநோக்கு நோக்குதல்‌ 


காதலார்‌ கண்ணே யுள. 


Between lovers we do discern 


A stranger's look of unconcern. 


10. கண்ணொடு கண்ணிணை நோக்கொக்கின்‌ வாய்ச்சொற்கள்‌ 


என்ன பயனும்‌ இல. 


The words of mouth are of no use 


When eye to eye agrees the gaze. 


111. புணர்ச்சி மகிழ்தல்‌ - EMbrace bliss 


1094 


1095 


1096 


1097 


1098 


1099 


1100 


172 


1. கண்டுகேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும்‌ ஐம்புலனும்‌ 
ஓண்டொடி கண்ணே உள. 


In this bangled beauty dwell 


The joys of sight sound touch taste smell. 


2. பிணிக்கு மருந்து பிறமன்‌ அணியிழை 
தன்நோய்க்குத்‌ தானே மருந்து. 
The cure for ailment is somewhere 


For fair maid's ill she is the cure. 


3. தாம்வீழ்வார்‌ மென்றோள்‌ துயிலின்‌ இனிதுகொல்‌ 
தாமரைக்‌ கண்ணான்‌ உலகு. 
Is lotus-eyed lord's heaven so sweet 


As sleep in lover's arms so soft? 


4. நீங்கின்‌ தெறூஉம்‌ குறுகுங்கால்‌ தண்ணென்னும்‌ 
தீயாண்டுப்‌ பெற்றாள்‌ இவள்‌. 
Away it burns and cools anear 


Wherefrom did she get this fire? 


5. வேட்ட பொழுதின்‌ அவையவை போலுமே 
தோட்டார்‌ கதுப்பினாள்‌ தோள்‌. 
The arms of my flower-tressed maid 


Whatever | wish that that accord. 


6. உறுதோறு உயிர்தளிர்ப்பத்‌ தீண்டலால்‌ பேதைக்கு 
அமிழ்தின்‌ இயன்றன தோள்‌. 
My simple maid has nectar arms 


Each embrace brings life-thrilling charms. 


7. தம்மில்‌ இருந்து தமதுபாத்து உண்டற்றால்‌ 
அம்மா அரிவை முயக்கு. 
Ah the embrace of this fair dame 


Is like sharing one's food at home. 


1101 


1102 


1103 


1104 


1105 


1106 


1107 


173 


8. வீழும்‌ இருவர்க்கு இனிதே வளியிடை 
போழப்‌ படாஅ முயக்கு. 
Joy is the fast embrace that doth 


Not admit e'en air between both. 


9. ஊடல்‌ உணர்தல்‌ புணர்தல்‌ இவைகாமம்‌ 
கூடியார்‌ பெற்ற பயன்‌. 
Sulking, feeling and clasping fast 


These three are sweets of lover's tryst. 


10. அறிதோறு அறியாமை கண்டற்றால்‌ காமம்‌ 
செறிதோறும்‌ சேயிழை மாட்டு. 
As knowledge reveals past ignorance 


So is the belle as love gets close. 


112. நலம்‌ புனைந்துரைத்தல்‌ - Beauty extolled 


1. நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும்‌ 
மென்னீரள்‌ யாம்வீழ்‌ பவள்‌. 
Soft blessed anicha flower, hail 


On whom | dote is softer still. 


2. மலர்காணின்‌ மையாத்தி நெஞ்சே இவள்கண்‌ 
பலர்காணும்‌ பூவொக்கும்‌ என்று. 
You can't liken flowers by many eyed, 


To her bright eyes, O mind dismayed. 


3. முறிமேனி முத்தம்‌ முறுவல்‌ வெறிநாற்றம்‌ 
வேலுண்கண்‌ வேய்த்தோ ளவட்கு. 
The bamboo-shouldered has pearl-like smiles 


Fragrant breath and lance-like eyes. 


4. காணின்‌ குவளை கவிழ்ந்து நிலன்நோக்கும்‌ 
மாணிழை கண்ணொவ்வேம்‌ என்று. 


Lily droops down to ground and says 


1108 


1109 


1110 


1111 


1112 


1113 


174 


| can't equal the jewelled-one's eyes. 


5. அனிச்சப்பூக்‌ கால்களையாள்‌ பெய்தாள்‌ நுசுப்பிற்கு 


நல்ல படாஅ பறை. 
Anicha flower with stem she wears 


To her breaking waist sad-drum-blares! 


6. மதியும்‌ மடந்தை முகனும்‌ அறியா 
பதியின்‌ கலங்கிய மீன்‌. 
Stars are confused to know which is 


The moon and which is woman's face. 


7. அறுவாய்‌ நிறைந்த அவிர்மதிக்குப்‌ போல 
மறுவுண்டோ மாதர்‌ முகத்து. 
Are there spots on the lady's face 


Just as in moon that changes phase? 


8. மாதர்‌ முகம்போல்‌ ஒளிவிட வல்லையேல்‌ 
காதலை வாழி மதி. 
Like my lady's face if you shine 


All my love to you; hail O moon! 


9. மலர்ன்ன கண்ணாள்‌ முகமொத்தி யாயின்‌ 
பலர்காணத்‌ தோன்றல்‌ மதி. 
Like the face of my flower-eyed one 


If you look, then shine alone O moon! 


10. அனிச்சமும்‌ அன்னத்தின்‌ தூவியும்‌ மாதர்‌ 


அடிக்கு நெருஞ்சிப்‌ பழம்‌. 
The soft flower and the swan's down are 


Like nettles to the feet of the fair. 


113. காதற்‌ சிறப்புரைத்தல்‌ - 04/66 excellence 


1114 


1115 


1116 


1117 


1118 


1119 


1120 


175 


176 


1. பாலொடு தேன்கலந்‌ தற்றே பணிமொழி 
வாலெயிறு ஊறிய நீர்‌. 
Like milk and honey the dew is sweet 


From her white teeth whose word is soft. 1121 


2. உடம்பொடு உயிரிடை என்னமற்‌ றன்ன 
மடந்தையொடு எம்மிடை நட்பு. 
Love between me and this lady 


Is like bond between soul and body. 1122 


3. கருமணியிற்‌ பாவாய்நீ போதாயாம்‌ வீழும்‌ 
திருநுதற்கு இல்லை இடம்‌. 
Depart image in my pupil 


Giving room to my fair-browed belle! 1123 


4. வாழ்தல்‌ உயிர்க்கன்னள்‌ ஆயிழை சாதல்‌ 
அதற்கன்னள்‌ நீங்கு மிடத்து. 
Life with my jewel is existence 


Death it is her severance. 1124 


5. உள்ளுவன்‌ மன்யான்‌ மறப்பின்‌ மறப்பறியேன்‌ 
ஒள்ளமர்க்‌ கண்ணாள்‌ குணம்‌. 
Can | forget? | recall always 


The charms of her bright battling eyes. 1125 


6. கண்ணுன்ளின்‌ போகார்‌ இமைப்பின்‌ பருவரார்‌ 
நுண்ணியர்‌எங்‌ காத லவர்‌. 
So subtle is my lover's form 


Ever in my eyes winking, no harm. 1126 


7. கண்ணுள்ளார்‌ காத லவராகக்‌ கண்ணும்‌ 
எழுதேம்‌ கரப்பாக்கு அறிந்து. 
My lover in my eyes abides 


| paint them not lest he hides. 1127 


8. நெஞ்சத்தார்‌ காத லவராக வெய்துஉண்டல்‌ 


அஞ்சுதும்‌ வேபாக்கு அறிந்து. 
My lover abides in my heart 


| fear hot food lest he feels holt. 


9. இமைப்பின்‌ கரப்பாக்கு அறிவல்‌ அனைத்திற்கே 
எதிலர்‌ என்னும்‌இவ்‌ வூர்‌. 
My eyes wink not lest he should hide 


And him as cruel the townsmen chide. 


10. உவந்துறைவர்‌ உள்ளத்துள்‌ என்றும்‌ இகந்துறைவர்‌ 
ஏதிலர்‌ என்னும்‌இவ்‌ வூர்‌. 

He abides happy in my heart 

But people mistake he is apart. 


114. நாணுத்‌ துறவுரைத்தல்‌ - Decorum defied 


1. காமம்‌ உழந்து வருந்தினார்க்கு ஏமம்‌ 
மடலல்லது இல்லை வலி. 
Pangs of passion find no recourse 


Except riding *'palmyra horse". 


2. நோனா உடம்பும்‌ உயிரும்‌ மடலேறும்‌ 
நாணினை நீக்கி நிறுத்து. 
Pining body and mind lose shame 


And take to riding of the palm. 


3. நாணொடு நல்லாண்மை பண்டுடையேன்‌ இன்றுடையேன்‌ 
காமுற்றோர்‌ ஏறும்‌ மடல்‌. 
Once | was modest and manly 


My love has now Madal only. 


4. காமக்‌ கடும்புனல்‌ உய்க்குமே நாணொடு 
நல்லாண்மை என்னும்‌ புணை. 


Rushing flood of love sweeps away 


1128 


1129 


1130 


1131 


1132 


1133 


177 


178 


The raft of shame and firmness, aye! 1134 


5. தொடலைக்‌ குறுந்தொடி தந்தாள்‌ மடலொடு 
மாலை உழக்கும்‌ துயர்‌. 
Palm-ride and pangs of eventide 


Are gifts of wreath-like bracelet maid. 1135 


6. மடலூர்தல்‌ யாமத்தும்‌ உள்ளுவேன்‌ மன்ற 

படல்‌ஒல்லா பேதைக்கென்‌ கண்‌. 

Madal | ride at midnight for 

My eyes sleep not seeing this fair. 1136 


7. கடலன்ன காமம்‌ உழந்தும்‌ மடலேறாப்‌ 
பெண்ணின்‌ பெருந்தக்கது இல்‌. 
Her sea-like lust seeks not Madal! 


Serene is woman's self control. 1137 


8. நிறையரியர்‌ மன்‌அளியர்‌ என்னாது காமம்‌ 
மறையிறந்து மன்று படும்‌. 
Lust betrays itself in haste 


Though women are highly soft and chaste. 1138 


9. அறிகிலார்‌ எல்லாரும்‌ என்றேஎன்‌ காமம்‌ 
மறுகின்‌ மறுகும்‌ மருண்டு. 
My perplexed love roves public street 


Believing that none knows its secret. 1139 


10. யாங்கண்ணின்‌ காண நகுப அறிவில்லார்‌ 
யாம்பட்ட தாம்படா வாறு. 
Fools laugh at me before my eyes 


For they feel not my pangs and sighs. 1140 


* Palmyra horse or 'Madal' is a torture expressive of the burning passion of the lover 


to the beloved. The lover's body is laid on a rough pricking palmyra bed and he is 


carried along the street with songs of love pangs. The parents of the lovers first 
reproach them and then consent to their marriage. 


115. அலரறிவுறுத்தல்‌ - Public clamour 


1. அலரெழ ஆருயிர்‌ நிற்கும்‌ அதனைப்‌ 
பலரறியார்‌ பாக்கியத்‌ தால்‌. 
Rumour sustains my existence 


Good luck! many know not its sense. 1141 


2. மலரன்ன கண்ணாள்‌ அருமை அறியாது 
அலரெமக்கு ஈந்ததிவ்‌ வூர்‌. 
Rumour gives me the flower-like belle 


People know not what rare angel. 1142 


3. உறாஅதோ ஊரறிந்த கெளவை அதனைப்‌ 


பெறாஅது பெற்றன்ன நீர்த்து. 
| profit by this public rumour 


Having not, | feel, | have her. 1143 


4. கவ்வையால்‌ கவ்விது காமம்‌ அதுஇன்றேல்‌ 
தவ்வென்னும்‌ தன்மை இழந்து. 
Rumour inflames the love | seek 


Or else it becomes bleak and weak. 1144 


5. களித்தொறும்‌ கள்ளுண்டல்‌ வேட்டற்றால்‌ காமம்‌ 
வெளிப்படுந்‌ தோறும்‌ இனிது. 
Drink delights as liquor flows 


Love delights as rumour grows. 1145 


6. கண்டது மன்னும்‌ ஒருநாள்‌ அலர்மன்னும்‌ 
திங்களைப்‌ பாம்புகொண் டற்று. 
One lasting day we met alone 


Lasting rumours eclipse our moon. 1146 


179 


£. ஊரவர்‌ கெளவை எருவாக அன்னைசொல்‌ 
நீராக நீளும்‌இந்‌ நோய்‌. 
Scandal manures; mother's refrain 


Waters the growth of this love-pain. 


8. நெய்யால்‌ எரிநுதுப்பேம்‌ என்றற்றால்‌ கெளவையால்‌ 
காமம்‌ நுதுப்பேம்‌ எனல்‌. 
To quench the lust by rumour free 


Is to quench fire by pouring ghee. 


9. அலர்நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார்‌ 
பலர்நாண நீத்தக்‌ கடை. 
Who said "fear not" flared up rumour 


Why then should | blush this clamour? 


10. தாம்வேண்டின்‌ நல்குவர்‌ காதலர்‌ யாம்வேண்டும்‌ 
கெளவை எடுக்கும்‌இவ்‌ வூர்‌. 
Town raising this cry, | desire 


Consent is easy from my sire. 


116. பிரிவாற்றாமை - Pangs of separation 


1. செல்லாமை உண்டேல்‌ எனக்குரை மற்றுநின்‌ 
வல்வரவு வாழ்வார்க்கு உரை. 
Tell me if you but do not leave, 


Your quick return to those who live. 


2. இன்கண்‌ உடைத்தவர்‌ பார்வல்‌ பிரிவஞ்சும்‌ 
புன்கண்‌ உடைத்தால்‌ புணர்வு. 
His sight itself was pleasing, near 


Embrace pains now by partings fear. 


3. அரிதரோ தேற்றம்‌ அறிவுடையார்‌ கண்ணும்‌ 


பிரிவோ ரிடத்துண்மை யான்‌. 


1147 


1148 


1149 


1150 


1151 


1152 


180 


On whom shall | lay my trust hence 


While parting lurks in knowing ones? 


4. அளித்தஞ்சல்‌ என்றவர்‌ நீப்பின்‌ தெளித்தசொல்‌ 
தேறியார்க்கு உண்டோ தவறு. 
He parts whose love told me - fear not 


Is my trust in him at default? 


5. ஓம்பின்‌ அமைந்தார்‌ பிரிவோம்பல்‌ மற்றவர்‌ 
நீங்கின்‌ அரிதால்‌ புணர்வு. 
Stop his parting - my life to save 


Meeting is rare if he would leave. 


6. பிரிவுரைக்கும்‌ வன்கண்ண ராயின்‌ அரிதவர்‌ 
நல்குவர்‌ என்னும்‌ நசை. 
His hardness says, "| leave you now" 


Is there hope of his renewed love? 


7. துறைவன்‌ துறந்தமை தூற்றாகொல்‌ முன்கை 
இறைஇறவா நின்ற வளை. 
Will not my gliding bangles’ cry 


The parting of my lord betray? 


8. இன்னாது இனன்இல்ஊர்‌ வாழ்தல்‌ அதனினும்‌ 
இன்னாது இனியார்ப்‌ பிரிவு. 
Bitter is life in friendless place; 


Worse is parting love's embrace! 


9. தொடின்கடின்‌ அல்லது காமநோய்‌ போல 


விடிற்சுடல்‌ ஆற்றுமோ தீ. 
Can fire that burns by touch burn like 


Parting of the hearts love-sick? 


10. அரிதாற்றி அல்லல்நோய்‌ நீக்கிப்‌ பிரிவாற்றிப்‌ 
பின்‌இருந்து வாழ்வார்‌ பலர்‌. 


1153 


1154 


1155 


1156 


1157 


1158 


1159 


181 


Many survive pangs of parting 
Not | this sore so distressing. 


117. படர்மெலிந்திரங்கல்‌ - Wailing of pining love 


1. மறைப்பேன்மன்‌ யானிஃதோ நோயை இறைப்பவர்க்கு 
ஊற்றுநீர்‌ போல மிகும்‌. 
It swells out like baled out spring 


How to bear this pain so writhing? 


2. கரத்தலும்‌ ஆற்றேன்‌இந்‌ நோயைநோய்‌ செய்தார்க்கு 
உரைத்தலும்‌ நாணுத்‌ தரும்‌. 
| can't conceal this nor complain 


For shame to him who caused this pain. 


3. காமமும்‌ நாணும்‌ உயிர்காவாத்‌ தூங்கும்‌ என்‌ 
நோனா உடம்பி னகத்து. 
In life - poles of this wearied frame 


Are poised the weights of lust and shame. 


4. காமக்‌ கடல்மன்னும்‌ உண்டோ அதுநீந்தும்‌ 
ஏமப்‌ புணைமன்னும்‌ இல்‌. 
My lust is a sea, | do not see 


A raft to go across safely. 


5. துப்பின்‌ எவனாவர்‌ மற்கொல்‌ துயர்வரவு 
நட்பினுள்‌ ஆற்று பவர்‌. 
What wilt they prove when they are foes 


Who in friendship bring me woes! 


6. இன்பம்‌ கடல்மற்றுக்‌ காமம்‌ அஃதடுங்கால்‌ 
துன்பம்‌ அதனிற்‌ பெரிது. 
The pleasure in love is oceanful 


But its pangs are more painful. 


1160 


1161 


1162 


1163 


1164 


1165 


1166 


182 


£. காமக்‌ கடும்புனல்‌ நீந்திக்‌ கரைகாணேன்‌ 
யாமத்தும்‌ யானே உளேன்‌. 


Wild waves of love | swim shoreless 


Pining alone in midnight hush. 1167 


8. மன்னுயி ரெல்லாம்‌ துயிற்றி அளித்திரா 
என்னல்லது இல்லை துணை. 
Night's mercy lulls all souls to sleep 


Keeping but me for companionship. 1168 


9. கொடியார்‌ கொடுமையின்‌ தாம்கொடிய இந்நாள்‌ 


நெடிய கழியும்‌ இரா. 
Crueller than that cruel he 


Are midnight hours gliding slowly. 1169 


10. உள்ளம்போன்று உள்வழிச்‌ செல்கிற்பின்‌ வெள்ளநீர்‌ 

நீந்தல மன்னோ௭என்‌ கண்‌. 

Like heart, if my sight reaches him 

It won't in floods of tears swim! 1170 


118. கண்விதுப்பழிதல்‌ - Wasteful look for wistful love 


1. கண்தாம்‌ கலுழ்வ தெவன்கொலோ தண்டாநோய்‌ 
தாம்காட்ட யாம்‌ கண்டது. 
The eye pointed him to me; why then 


They weep with malady and pine? 1171 


2. தெரிந்துணரா நோக்கிய உண்கண்‌ பரிந்துணராப்‌ 
பைதல்‌ உழப்பது எவன்‌. 
Why should these dyed eyes grieve now sans 


Regrets for their thoughtless glance? 1172 


3. கதுமெனத்‌ தாம்நோக்கித்‌ தாமே கலுழும்‌ 
இதுநகத்‌ தக்கது உடைத்து. 


183 


Eyes darted eager glance that day 
It's funny that they weep today. 


4. பெயலாற்றா நீருலந்த உண்கண்‌ உயலாற்றா 
உய்வில்நோய்‌ என்கண்‌ நிறுத்து. 
These eyes left me to endless grief 


Crying adry without relief. 


5. படலாற்றா பைதல்‌ உழக்கும்‌ கடலாற்றாக்‌ 
காமநோய்‌ செய்தஎன்‌ கண்‌. 
My eyes causing lust more than sea 


Suffer that torture sleeplessly. 


6. ஓஒ இனிதே எமக்கிந்நோய்‌ செய்தகண்‌ 
தாஅம்‌ இதற்பட்‌ டது. 
Lo! eyes that wrought this love-sickness 


Are victims of the same themselves. 


7. உழந்துழந்து உள்நீர்‌ அறுக விழைந்திழைந்து 
வேண்டி யவர்க்கண்ட கண்‌. 
Let tears dry up pining pining 


In eyes that eyed him longing longing. 


8. பேணாது பெட்டார்‌ உளர்மன்னோ மற்றவர்க்‌ 
காணாது அமைவில கண்‌. 


Ther's he whose lips loved, not his heart 


Yet my eyes pine seeing him not. 


9. வாராக்கால்‌ துஞ்சா வரின்துஞ்சா ஆயிடை 


ஆரஞர்‌ உற்றன கண்‌. 
He comes; no sleep; he goes; no sleep 


This is the fate of eyes that weep. 


10. மறைபெறல்‌ ஊரார்க்கு அரிதன்றால்‌ எம்போல்‌ 


அறைபறை கண்ணா ரகத்து. 


1173 


1174 


1175 


1176 


1177 


1178 


1179 


184 


Like drum beats eyes declare my heart; 
From people who could hide his secret? 1180 


119. பசப்புறு பருவரல்‌ - Wailing over pallor 


1. நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன்‌ பசந்தஎன்‌ 
பண்பியார்க்கு உரைக்கோ பிற. 
My lover's parting, | allowed 


Whom to complain my hue pallid? 1181 


2. அவர்தந்தார்‌ என்னும்‌ தகையால்‌ இவர்தந்தென்‌ 
மேனிமேல்‌ ஊரும்‌ பசப்பு. 
Claiming it is begot through him 


Pallor creeps and rides over my frame. 1182 


3. சாயலும்‌ நாணும்‌ அவர்கொண்டார்‌ கைம்மாறா 
நோயும்‌ பசலையும்‌ தந்து. 
He seized my beauty and modesty 


Leaving pangs and Pallor to me. 1183 


4. உள்ளுவன்‌ மன்யான்‌ உரைப்பது அவர்திறமால்‌ 
கள்ளம்‌ பிறவோ பசப்பு. 
He is my thought, his praise my theme 


Yet this pallor steals over my frame. 1184 


5. உவக்காண்‌எம்‌ காதலர்‌ செல்வார்‌ இவக்காண்‌என்‌ 
மேனி பசப்பூர்‌ வது. 
My lover departed me there 


And pallor usurped my body here. 1185 


6. விளக்கற்றம்‌ பார்க்கும்‌ இருளேபோல்‌ கொண்கன்‌ 
முயக்கற்றம்‌ பார்க்கும்‌ பசப்பு. 
Just as darkness waits for light-off 


Pallor looks for lover's arms-off. 1186 


185 


£. புல்லிக்‌ கிடந்தேன்‌ புடைபெயர்ந்தேன்‌ அவ்வளவில்‌ 
அள்ளிக்கொள்‌ வற்றே பசப்பு. 
From his embrace | turned a nonce 


This pallor swallowed me at once. 


8. பசந்தாள்‌ இவள்‌என்பது அல்லால்‌ இவளைத்‌ 
துறந்தார்‌ அவர்‌ என்பார்‌ இல்‌. 
On my pallor they cast a slur 


But none says "lo he parted her". 


9. பசக்கமன்‌ பட்டாங்கென்‌ மேனி நயப்பித்தார்‌ 
நல்நிலையார்‌ ஆவர்‌ எனின்‌. 
Let all my body become pale 


If he who took my leave fares well. 


10. பசப்பெஎனப்‌ பேர்பெறுதல்‌ நன்றே நயப்பித்தார்‌ 
நல்காமை தூற்றார்‌ எனின்‌. 
Let people call me all pallid 


But my lover let them not deride. 


120. தனிப்படர்மிகுதி - Pining alone 


1. தாம்விழ்வார்‌ தம்வீழப்‌ பெற்றவர்‌ பெற்றாரே 
காமத்துக்‌ காழில்‌ கனி. 
Stoneless fruit of love they have 


Who are beloved by those they love. 


2. வாழ்வார்க்கு வானம்‌ பயந்தற்றால்‌ வீழ்வார்க்கு 
வீழ்வார்‌ அளிக்கும்‌ அளி. 
The lover - and -beloved's self-givings 


Are like rains to living beings. 


3. வீழுநர்‌ வீழப்‌ படுவார்க்கு அமையுமே 
வாழுநம்‌ என்னும்‌ செருக்கு. 


1187 


1188 


1189 


1190 


1191 


1192 


186 


The pride of living is for those 


Whose love is returned by love so close. 


4. வீழப்‌ படுவார்‌ கெழீஇயிலர்‌ தாம்வீழ்வார்‌ 
வீழப்‌ படாஅர்‌ எனின்‌. 
Whose love is void of love in turn 


Are luckless with all esteems they earn. 


5. நாம்காதல்‌ கொண்டார்‌ நமக்கெவன்‌ செய்பவோ 
தாம்காதல்‌ கொள்ளாக்‌ கடை. 
What can our lover do us now 


If he does not requite our love? 


6. ஒருதலையான்‌ இன்னாது காமம்காப்‌ போல 
இருதலை யானும்‌ இனிது. 
One sided pains; love in both souls 


Poises well like shoulder poles. 


7. பருவரலும்‌ பைதலும்‌ காணான்கொல்‌ காமன்‌ 
ஒருவர்கண்‌ நின்றொழுகு வான்‌. 
This cupid aims at me alone; 


Knows he not my pallor and pain? 


8. வீழ்வாரின்‌ இன்சொல்‌ பெறாஅது உலகத்து 
வாழ்வாரின்‌ வன்கணார்‌ இல்‌. 
None is so firm as she who loves 


Without kind words from whom she dotes. 


9. நசைஇயார்‌ நல்கார்‌ எனினும்‌ அவர்மாட்டு 
இசையும்‌ இனிய செவிக்கு. 
The lover accords not my desires 


And yet his words sweeten my ears. 


10. உறாஅர்க்கு உறுநோய்‌ உரைப்பாய்‌ கடலைச்‌ 
செறாஅஅய்‌ வாழிய நெஞ்சு. 


1193 


1194 


1195 


1196 


1197 


1198 


1199 


187 


You tell your grief to listless he 


Bless my heart! rather fill up sea! 


121. நினைந்தவர்‌ புலம்பல்‌ - 580 memories 


1. உள்ளினும்‌ தீராப்‌ பெருமகிழ்‌ செய்தலால்‌ 
கள்ளினும்‌ காமம்‌ இனிது. 
Love is sweeter than wine; for vast 


Is its delight at very thought. 


2. எனைத்தொன்று இனிதேகாண்‌ காமம்தாம்‌ வீழ்வார்‌ 
நினைப்ப வருவதொன்று இல்‌. 
Pains are off at the lover's thought 


In all aspects this love is sweet. 


3. நினைப்பவர்‌ போன்று நினையார்கொல்‌ தும்மல்‌ 
சினைப்பது போன்று கெடும்‌. 

To sneeze | tried hence but could not 

Me he tried to think but did not. 


4. யாமும்‌ உளேம்கொல்‌ அவர்நெஞ்சத்து எந்நெஞ்சத்து 
ஓஒ உளரே அவர்‌. 
Have | a place within his heart? 


Ah from mine he will never depart. 


5. தம்நெஞ்சத்து எம்மைக்‌ கடிகொண்டார்‌ நாணார்கொல்‌ 


எம்நெஞ்சத்து ஓவா வரல்‌. 
Shame! My heart often he enters 


Banning me entry into his. 


6. மற்றியான்‌ என்னுளேன்‌ மன்னோ அவரொடுயான்‌ 
உற்றநாள்‌ உள்ள உளேன்‌. 
Beyond the thought of life with him 


What else of life can | presume? 


1200 


1201 


1202 


1203 


1204 


1205 


1206 


£. மறப்பின்‌ எவனாவன்‌ மற்கொல்‌ மறப்பறியேன்‌ 
உள்ளினும்‌ உள்ளம்‌ சுடும்‌. 
What will happen if | forget 


When his memory burns my heart? 


8. எனைத்து நினைப்பினும்‌ காயார்‌ அனைத்தன்றோ 
காதலர்‌ செய்யும்‌ சிறப்பு. 
| bring him to ceaseless memory 


He chides not; and thus honours me. 


9. விளியும்‌என்‌ இன்னுயிர்‌ வேறல்லம்‌ என்பார்‌ 
அளியின்மை ஆற்ற நினைத்து. 
Dear life ebbs away by thought 


Of him who said we are one heart. 


10. விடாஅது சென்றாரைக்‌ கண்ணினால்‌ காணப்‌ 


படாஅதி வாழி மதி. 
Hail moon! Set not so that | find 
Him who left me but not my mind. 


122. கனவுநிலை யுரைத்தல்‌ - Dream visions 


1. காதலர்‌ தூதொடு வந்த கனவினுக்கு 
யாதுசெய்‌ வேன்கொல்‌ விருந்து. 
How shall | feast this dream-vision 


That brings the beloved's love-mission? 


2. கயலுண்கண்‌ யானிரப்பத்‌ துஞ்சிற்‌ கலந்தார்க்கு 
உயலுண்மை சாற்றுவேன்‌ மன்‌. 
| beg these fish-like dark eyes sleep 


To tell my lover how life | keep. 


3. நனவினால்‌ நல்கா தவரைக்‌ கனவினால்‌ 


காண்டலின்‌ உண்டென்‌ உயிர்‌. 


1207 


1208 


1209 


1210 


1211 


1212 


189 


In wakeful hours who sees me not 


| meet in dreams and linger yet. 


4. கனவினான்‌ உண்டாகும்‌ காமம்‌ நனவினான்‌ 
நல்காரை நாடித்‌ தரற்கு. 
In dreams | enjoy his love-bliss 


Who in wakeful hours | miss. 


5. நனவினாற்‌ கண்டதூஉம்‌ ஆங்கே கனவுந்தான்‌ 
கண்ட பொழுதெ இனிது. 
Dream-sight of him delights at once 


Awake- What of seeing him -hence. 


6. நனவென ஒன்றில்லை யாயின்‌ கனவினால்‌ 
காதலர்‌ நீங்கலர்‌ மன்‌. 
If wakeful hours cometo nought 


My lov'r in dreams would nev'r depart 


7. நனவினால்‌ நல்காக்‌ கொடியார்‌ கனவினால்‌ 
என்‌எம்மைப்‌ பீழிப்‌ பது. 
Awake he throws my overtures 


Adream, ah cruel! he tortures! 


8. துஞ்சுங்கால்‌ தோள்மேலர்‌ ஆகி விழிக்குங்கால்‌ 
நெஞ்சத்தர்‌ ஆவர்‌ விரைந்து. 
Asleep he embraces me fast; 


Awake he enters quick my heart. 


9. நனவினால்‌ நல்காரை நோவர்‌ கனவினால்‌ 
காதலர்க்‌ காணா தவர்‌. 
In dreams who don't discern lovers 


Rue their missing in wakeful hours. 


10. நனவினால்‌ நம்நீத்தார்‌ என்பர்‌ கனவினால்‌ 


காணார்கொல்‌ இவ்வூ ரவர்‌. 


1213 


1214 


1215 


1216 


1217 


1218 


1219 


190 


The townsmen say he left me thus 


In dreams failing to see him close. 


123. பொழுதுகண்டிரங்கல்‌ - Eventide sigh 


1. மாலையோ அல்லை மணந்தார்‌ உயிர்‌உண்ணும்‌ 
வேலைநீ வாழி பொழுது. 
Bless you! you are not eventide 


But killing dart to wedded bride! 


2. புன்கண்ணை வாழி மருள்மாலை எம்கேள்போல்‌ 
வன்கண்ண தோநின்‌ துணை. 
Hail sad eventide dim and grim 


Has your mate like mine, cruel whim! 


3. பனிஅரும்பிப்‌ பைதல்கொள்‌ மாலைதுனி அரும்பித்‌ 
துன்பம்‌ வளர வரும்‌. 
Wet eve came pale and trembling then 


Now it makes bold with growing pain. 


4. காதலர்‌ இல்வழி மாலை கொலைக்களத்து 
ஏதிலர்‌ போல வரும்‌. 
Lover away, comes eventide 


Like slayer to field of homicide. 


5. காலைக்குச்‌ செய்தநன்று என்கொல்‌? எவன்கொல்யான்‌ 
மாலைக்குச்‌ செய்த பகை. 


What good have | done to morning 


And what evil to this evening? 


6. மாலைநோய்‌ செய்தல்‌ மணந்தார்‌ அகலாத 


காலை அறிந்தது இலேன்‌. 
Evening pangs | have not known 


When my lord nev'r left me alone. 


1220 


1221 


1222 


1223 


1224 


1225 


1226 


£. காலை அரும்பிப்‌ பகலெல்லாம்‌ போதாகி 
மாலை மலரும்‌இந்‌ நோய்‌. 
Budding at dawn burgeoning all day 


This disease blooms in evening gay. 


8. அழல்போலும்‌ மாலைக்குத்‌ தூதாகி ஆயன்‌ 
குழல்போலும்‌ கொல்லும்‌ படை. 
A deadly arm, this shepherd's flute 


Hails flaming eve and slays my heart. 


9. பதிமருண்டு பைதல்‌ உழக்கும்‌ மதிமருண்டு 
மாலை படர்தரும்‌ போழ்து. 
Deluding eve if it prolongs 


The whole town will suffer love-pangs. 


10. பொருள்மாலை யாளரை உள்ளி மருள்மாலை 


மாயும்‌என்‌ மாயா உயிர்‌. 


Thinking of him whose quest is wealth 


My life outlives the twilight stealth. 


124. உறுப்பு நலனழிதல்‌ - Limbs languish 


1. சிறுமை நமக்குஒழியச்‌ சேட்சென்றார்‌ உள்ளி 
நறுமலர்‌ நாணின கண்‌. 
To lift from want he left me afar 


His thought makes my eyes blush the flower. 


2. நயந்தவர்‌ நல்காமை சொல்லுவ போலும்‌ 
பசந்து பனிவாரும்‌ கண்‌. 
My pale tearful eyes betray 


The hardness of my husband, away. 


3. தணந்தமை சால அறிவிப்ப போலும்‌ 
மணந்தநாள்‌ வீங்கிய தோள்‌. 


1227 


1228 


1229 


1230 


1231 


1232 


192 


These arms that swelled on nuptial day 


Now shrunk proclaim "He is away". 


4. பணைநீங்கிப்‌ பைந்தொடி சோரும்‌ துணைநீங்கித்‌ 


தொல்கவின்‌ வாடிய தோள்‌. 
Bracelets slip off the arms that have 


Lost old beauty for He took leave. 


5. கொடியார்‌ கொடுமை உரைக்கும்‌ தொடியொடு 
தொல்கவின்‌ வாடிய தோள்‌. 
Bereft of bracelets and old beauty 


Arms tell the cruel's cruelty. 


6. தொடியொடு தோள்நெகிழ நோவல்‌ அவரைக்‌ 
கொடியர்‌ எனக்கூறல்‌ நொந்து. 
Arms thin, armlets loose make you call 


My sire cruel; that pains my soul. 


7. பாடு பெறுதியோ நெஞ்சே கொடியார்க்கென்‌ 
வாடுதோள்‌ பூசல்‌ உரைத்து. 
Go and tell the cruel, ௦ mind 


Bruit ov'r my arms and glory find. 


8. முயங்கிய கைகளை ஊக்கப்‌ பசந்தது 
பைந்தொடிப்‌ பேதை நுதல்‌. 
The front of this fair one O paled 


As my clasping arms loosed their hold. 


9. முயக்கிடைத்‌ தண்வளி போழப்‌ பசப்புற்ற 
பேதை பெருமழைக்‌ கண்‌. 
Cool breeze crept between our embrace 


Her large rain-cloud-eyes paled at once. 


10. கண்ணின்‌ பசப்போ பருவரல்‌ எய்தின்றே 
ஒண்ணுதல்‌ செய்தது கண்டு. 


1233 


1234 


1235 


1236 


1237 


1238 


1239 


193 


Pale eyes pained seeing the pallor 
Of the bright forehead of this fair. 


125. நெஞ்சொடு கிளத்தல்‌ - Soliloquy 


1. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனைத்தொன்றும்‌ 
எவ்வநோய்‌ தீர்க்கும்‌ மருந்து. 
Think of, O heart, some remedy 


To cure this chronic malady. 


2. காதல்‌ அவரில ராகநீ நோவது 
பேதைமை வாழிஎன்‌ நெஞ்சு. 
Bless O mind! you pine in vain 


For me he has no love serene. 


3. இருந்துள்ளி என்பரிதல்‌ நெஞ்சே பரிந்துள்ளல்‌ 
பைதல்நோய்‌ செய்தார்கண்‌ இல்‌. 
O mind, why pine and sit moody? 


Who made you so pale lacks pity. 


4. கண்ணும்‌ கொளச்சேறி நெஞ்சே இவையென்னைத்‌ 


தின்னும்‌ அவர்காண லுற்று. 
Take these eyes and meet him, O heart 


Or their hunger will eat me out. 


5. செற்றா ரெனக்கை விடல்‌உண்டோ நெஞ்சேயாம்‌ 


உற்றால்‌ உறாஅ தவர்‌. 
He spurns our love and yet, O mind, 


Can we desert him as unkind? 


6. கலந்துணர்ந்தும்‌ காதலர்க்‌ கண்டால்‌ புலந்துணராய்‌ 
பொய்க்காய்வு காய்திஎன்‌ நெஞ்சு. 
Wrath is false, O heart, face-to face. 


Sans huff, you rush to his sweet embrace. 


1240 


1241 


1242 


1243 


1244 


1245 


1246 


194 


£. காமம்‌ விடுஒன்றோ நாண்விடு நன்னெஞ்சே 
யானோ பொறேன்‌இவ்‌ விரண்டு. 
Off with love O mind, or shame 


| cannot endure both of them. 


8. பரிந்தவர்‌ நல்காரென்று ஏங்கிப்‌ பிரிந்தவர்‌ 
பின்செல்வாய்‌ பேதைஎன்‌ நெஞ்சு. 
Without pity he would depart! 


You sigh and seek his favour, poor heart! 


9. உள்ளத்தார்‌ காத லவராக உள்ளிநீ 
யாருழைச்‌ சேறிஎன்‌ நெஞ்சு. 
The lover lives in Self you know; 


Whom you think, mind to whom you go? 


10. துன்னாத்‌ துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா 


இன்னும்‌ இழத்தும்‌ கவின்‌. 
Without a thought he deserted us 


To think of him will make us worse. 


126. நிறையழிதல்‌ - Reserve lost 


1. காமக்‌ கணிச்சி உடைக்கும்‌ நிறையென்னும்‌ 


நாணுத்தாழ்‌ வீழ்த்த கதவு. 
Passion's axe shall break the door 


Of reserve bolted with my honour. 


2. காம மெனஒன்றோ கண்ணின்றென்‌ நெஞ்சத்தை 


யாமத்தும்‌ ஆளும்‌ தொழில்‌. 
The thing called lust is a heartless power 


It sways my mind at midnight hour. 


3. மறைப்பேன்மன்‌ காமத்தை யானோ குறிப்பின்றித்‌ 


தும்மல்போல்‌ தோன்றி விடும்‌. 


195 


1247 


1248 


1249 


1250 


1251 


1252 


How to hide this lust which shows 


Itself while | sneeze unawares! 


4. நிறையுடையேன்‌ என்பேன்மன்‌ யானோளன்‌ காமம்‌ 


மறையிறந்து மன்று படும்‌. 
| was proud of my sex-reserve 


Lo lust betrays what | preserve. 


5. செற்றார்பின்‌ செல்லாப்‌ பெருந்தகைமை காமநோய்‌ 


உற்றார்‌ அறிவதொன்று அன்று. 
Dignity seeks not a deserter 


But Love-sick is its innovator. 


6. செற்றவர்‌ பின்சேறல்‌ வேண்டி அளித்தரோ 
எற்றென்னை உற்ற துயர்‌. 
O Grief, my deserter you seek 


Of your caprice what shall | speak! 


7. நாணென ஒன்றோ அறியலம்‌ காமத்தால்‌ 
பேணியார்‌ பெட்ப செயின்‌. 


When lover's love does what it desires 


We forget all shame unawares. 


8. பன்மாயக்‌ கள்வன்‌ பணிமொழி அன்றோநம்‌ 


பெண்மை உடைக்கும்‌ படை. 


The cheater of many wily arts 


His tempting words break through women's hearts. 


9. புலப்ப லெனச்‌ சென்றேன்‌ புல்லினேன்‌ நெஞ்சம்‌ 


கலத்த லுறுவது கண்டு. 
In huff | went and felt at ease 


Heat to heart in sweet embrace. 


10. நிணந்தீயில்‌ இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ 


புணர்ந்தூடி நிற்பேம்‌ எனல்‌. 


1253 


1254 


1255 


1256 


1257 


1258 


1259 


196 


To feign dislike is it not rare 
For mates who melt like fat in fire? 1260 


127. அவர்வயின்‌ விதும்பல்‌ - Mபtual yearning 


1. வாளற்றுப்‌ புற்கென்ற கண்ணும்‌ அவர்சென்ற 
நாளொற்றித்‌ தேய்ந்த விரல்‌. 
My eyes are dim lustre-bereft 


Worn fingers count days since he left. 1261 


2. இலங்கிழாய்‌ இன்று மறப்பின்‌என்‌ தோள்மேல்‌ 

கலங்கழியும்‌ காரிகை நீத்து. 

Beauty pales and my bracelets slide; 

Why not forget him now, bright maid? 1262 


3. உரன்நசைஇ உள்ளம்‌ துணையாகச்‌ சென்றார்‌ 
வரல்நசைஇ இன்னும்‌ உளேன்‌. 
Will as guide he went to win 


Yet | live-to see him again. 1263 


4. கூடிய காமம்‌ பிரிந்தார்‌ வரவுள்ளிக்‌ 
கோடுகொ டேறும்‌என்‌ நெஞ்சு. 
My heart in rapture heaves to see 


His retun with love to embrace me. 1264 


5. காண்கமன்‌ கொண்கனைக்‌ கண்ணாரக்‌ கண்டபின்‌ 
நீங்கும்‌என்‌ மென்றோள்‌ பசப்பு. 
Let me but gaze and gaze my spouse 


sallow on my soft shoulders flies. 1265 


6. வருகமன்‌ கொண்கன்‌ ஒருநாள்‌ பருகுவன்‌ 
பைதல்நோய்‌ எல்லாம்‌ கெட. 
Let my spouse return just a day 


Joy-drink shall drive my pain away. 1266 


197 


£. புலப்பேன்கொல்‌ புல்லுவேன்‌ கொல்லோ கலப்பேன்கொல்‌ 
கண்‌அன்ன கேளிர்‌ வரின்‌. 
If my eye-like lord returneth 


Shall | sulk or clasp or do both? 


8. வினைகலந்து வென்றீக வேந்தன்‌ மனைகலந்து 
மாலை அயர்கம்‌ விருந்து. 
May the king fight and win and give 


And with my wife | will feast this eve! 


9. ஒருநாள்‌ எழுநாள்போல்‌ செல்லும்சேட்‌ சென்றார்‌ 
வருநாள்வைத்து ஏங்கு பவர்க்கு. 
One day seems as seven to those 


Who yearn return of distant spouse. 


10. பெறின்‌என்னாம்‌ பெற்றக்கால்‌ என்னாம்‌ உறின்‌என்னாம்‌ 
உள்ளம்‌ உடைந்துக்கக்‌ கால்‌. 
When her heart is broken, what is 


The good of meeting and love-embrace? 


128. குறிப்பறிவுறுத்தல்‌ - Feeling surmised 


1. கரப்பினுங்‌ கையிகந்‌ தொல்லாநின்‌ உண்கண்‌ 
உரைக்க லுறுவதொன்று உண்டு. 
You hide; but your painted eyes 


Restraint off, report your surmise. 


2. கண்நிறைந்த காரிகைக்‌ காம்பேர்தோட்‌ பேதைக்குப்‌ 
பெண்நிறைந்த நீர்மை பெரிது. 
With seemly grace and stem-like arms 


The simple she has ample charms. 


3. மணியில்‌ திகழ்தரு நூல்போல்‌ மடந்நை 
அணியில்‌ திகழ்வதுஒன்று உண்டு. 


1267 


1268 


1269 


1270 


1271 


1272 


198 


Something shines through her jewelled charm 


Like thread shining through wreathed gem. 1273 


4. முகைமொக்குள்‌ உள்ளது நாற்றம்போல்‌ பேதை 
நகைமொக்குள்‌ உள்ளதொன்று உண்டு. 
Like scent in bud secrets conceal 


In the bosom of her half smile. 1274 


5. செறிதொடி செய்திறந்த கள்ளம்‌ உறுதுயர்‌ 
தீர்க்கும்‌ மருந்தொன்று உடைத்து. 
The close-bangled belle's hidden thought 


Has a cure for my troubled heart. 1275 


6. பெரிதாற்றிப்‌ பெட்பக்‌ கலத்தல்‌ அரிதாற்றி 
அன்பின்மை சூழ்வது உடைத்து. 
His over-kind close embrace sooths; 


But makes me feel, loveless, he parts. 1276 


£. தண்ணந்‌ துறைவன்‌ தணந்தமை நம்மினும்‌ 
முன்னம்‌ உணர்ந்த வளை. 
Quick, my bracelets read before 


The mind of my lord of cool shore. 1277 


8. நெருநற்றுச்‌ சென்றார்‌எம்‌ காதலர்‌ யாமும்‌ 
எழுநாளேம்‌ மேனி பசந்து. 
My lover parted but yesterday; 


With sallowness it is seventh day. 1278 


9. தொடிநோக்கி மென்றோளும்‌ நோக்கி அடிநோக்கி 
அஃதாண்டு அவள்செய்‌ தது. 
She views her armlets, her tender arms 


And then her feet; these are her norms. 1279 


10. பெண்ணினால்‌ பெண்மை உடைத்தென்ப கண்ணினால்‌ 


காமநோய்‌ சொல்லி இரவு. 


To express love-pangs by eyes and pray 
15 womanhood's womanly way. 


129. புணர்ச்சிவிதும்பல்‌ - டonging for reunion 


1. உள்ளக்‌ களித்தலும்‌ காண மகிழ்தலும்‌ 
கள்ளுக்கில்‌ காமத்திற்கு உண்டு. 
Rapture at thought and joy when seen 


Belong to love and not to wine. 


2. தினைத்துணையும்‌ ஊடாமை வேண்டும்‌ பனைத்துணையும்‌ 
காமம்‌ நிறைய வரின்‌. 
When passion grows palmyra-tall 


Sulking is wrong though millet-small. 


3. பேணாது பெட்பவே செய்யினும்‌ கொண்கனைக்‌ 
காணாது அமையல கண்‌. 


Though slighting me he acts his will 


My restless eyes would see him still. 


4. ஊடற்கண்‌ சென்றேன்மன்‌ தோழி அதுமறந்து 
கூடற்கண்‌ சென்றதுஎன்‌ நெஞ்சு. 
Huff | would, maid, but | forget; 


And leap to embrace him direct. 


5. எழுதுங்கால்‌ கோல்காணாக்‌ கண்ணேபோல்‌ கொண்கன்‌ 
பழிகாணேன்‌ கண்ட விடத்து. 
When close | see not lord's blemish 


Like eyes that see not painter's brush. 


6. காணுங்கால்‌ காணேன்‌ தவறாய காணாக்கால்‌ 
காணேன்‌ தவறல்‌ லவை. 
When he's with me | see not fault 


And nought but fault when he is not. 


1280 


1281 


1282 


1283 


1284 


1285 


1286 


200 


£. உய்த்தல்‌ அறிந்து புனல்பாய்‌ பவரேபோல்‌ 

பொய்த்தல்‌ அறிந்தென்‌ புலந்து. 

To leap in stream which carries off 

When lord is close to feign a huff. 1287 


8. இளித்தக்க இன்னா செயினும்‌ களித்தார்க்குக்‌ 
கள்ளற்றே கள்வநின்‌ மார்பு. 
Like wine to addicts that does disgrace 


Your breast, O thief, is for my embrace! 1288 


9. மலரினும்‌ மெல்லிது காமம்‌ சிலர்‌ அதன்‌ 
செவ்வி தலைப்படு வார்‌. 
Flower-soft is love; a few alone 


Know its delicacy so fine. 1289 


10. கண்ணின்‌ துனித்தே கலங்கினாள்‌ புல்லுதல்‌ 

என்னினும்‌ தான்விதுப்‌ புற்று. 

She feigned dislike awhile but flew 

Faster for embrace than | do. 1290 


130. நெஞ்சொடுபுலத்தல்‌ - Chiding the heart 


1. அவர்நெஞ்சு அவர்க்காதல்‌ கண்டும்‌ எவன்நெஞ்சே 
நீஎமக்கு ஆகா தது. 
You see, his heart is his alone; 


Why not my heart be all my own? 1291 


2. உறாஅ தவர்கண்ட கண்ணும்‌ அவரைச்‌ 
செறாஅரெனச்‌ சேறிஎன்‌ நெஞ்சு. 
O heart, you see how he slights me 


Yet you clasp him as if friendly. 1292 


3. கெட்டார்க்கு நட்டார்‌இல்‌ என்பதோ நெஞ்சேநீ 
பெட்டாங்கு அவர்பின்‌ செலல்‌. 


201 


You follow him at will. Is it 


"The fallen have no friends" my heart? 


4. இனிஅன்ன நின்னோடு சூழ்வார்யார்‌ நெஞ்சே 
துனிசெய்து துவ்வாய்காண்‌ மற்று. 
You won't sulk first and then submit 


Who will then consult you, my heart? 


5. பெறாஅமை அஞ்சும்‌ பெறின்பிரிவு அஞ்சும்‌ 


அறாஅ இடும்பைத்தென்‌ நெஞ்சு. 
Frets to gain and fears loss in gain 


O my heart suffers ceaseless pain. 


6. தனியே இருந்து நினைத்தக்கால்‌ என்னைத்‌ 


தினிய இருந்ததுஎன்‌ நெஞ்சு. 
My itching mind eats me anon 


As | muse on him all alone. 


7. நாணும்‌ மறந்தேன்‌ அவர்மறக்‌ கல்லாஎன்‌ 
மாணா மடநெஞ்சிற்‌ பட்டு. 
forget shame but not his thought 


In mean foolish mind I'm caught. 


8. எள்ளின்‌ இளிவாம்‌ என்று எண்ணி அவர்திறம்‌ 
உள்ளும்‌ உயிர்க்காதல்‌ நெஞ்சு. 
My heart living in love of him 


Hails his glory ignoring blame. 


9. துன்பத்திற்கு யாரே துணையாவார்‌ தாமுடைய 
நெஞ்சம்‌ துணையல்‌ வழி. 
Who support a man in grief 


If lover's heart denies relief? 


10. தஞ்சம்‌ தமரல்லர்‌ ஏதிலார்‌ தாமுடைய 
நெஞ்சம்‌ தமரல்‌ வழி. 


1293 


1294 


1295 


1296 


1297 


1298 


1299 


202 


Why wonder if strangers disown 
When one's own heart is not his own? 


131. புலவி - Bouderic 


1. புல்லா திராஅப்‌ புலத்தை அவர்உறும்‌ 
அல்லல்நோய்‌ காண்கம்‌ சிறிது. 
Feign sulk; embrace him not so that 


We can see his distress a bit. 


2. உப்பமைந்‌ தற்றால்‌ புலவி அதுசிறிது 
மிக்கற்றால்‌ நீள விடல்‌. 
Sulking is the salt of love; but 


Too much of it spoils the taste. 


3. அலந்தாரை அல்லல்நோய்‌ செய்தற்றால்‌ தம்மைப்‌ 
புலந்தாரைப்‌ புல்லா விடல்‌. 
To leave the sulker unembraced 


Is to grieve the one sorely grieved. 


4. ஊடி யவரை உணராமை வாடிய 


வள்ளி முதலரிந்‌ தற்று. 
To comfort not lady in pout 


Is to cut the fading plant at root. 


5. நலத்தகை நல்லவர்க்கு ஏஎர்‌ புலத்தகை 
பூஅன்ன கண்ணா ரகத்து. 
Pouting of flower-eyed has 


To pure good mates a lovely grace. 


6. துனியும்‌ புலவியும்‌ இல்லாயின்‌ காமம்‌ 


கனியும்‌ கருக்காயும்‌ அற்று. 
Love devoid of frowns and pets 


Misses its ripe and unripe fruits. 


1300 


1301 


1302 


1303 


1304 


1305 


1306 


203 


£. ஊடலின்‌ உண்டாங்கோர்‌ துன்பம்‌ புணர்வது 
நீடுவது தன்றுகொல்‌ என்று. 
"Will union take place soon or late?" 


In lover's pout this leaves a doubt. 1307 


8. நோதல்‌ எவன்மற்று நொந்தாரென்று அஞஃதறியும்‌ 
காதலர்‌ இல்லா வழி. 
What's the good of grieving lament 


When concious lover is not present? 1308 


9. நீரும்‌ நிழலது இனிதே புலவியும்‌ 

வீழுநர்‌ கண்ணே இனிது. 

Water delights in a shady grove 

And sulking in souls of psychic love. 1309 


10. ஊடல்‌ உணங்க விடுவாரோடு என்நெஞ்சம்‌ 

கூடுவேம்‌ என்பது அவா. 

My heart athirst would still unite 

With her who me in sulking left! 1310 


132. புலவிநுணுக்கம்‌ - Feigned anger 


1. பெண்ணியலார்‌ எல்லோரும்‌ கண்ணின்‌ பொதுஉண்பர்‌ 
நண்ணேன்‌ பரந்தநின்‌ மார்பு. 
| shrink to clasp you bosom lewd 


To the gaze of all ladies exposed. 1311 


2. ஊடி யிருந்தேமாத்‌ தும்மினார்‌ யாம்தம்மை 


நீடுவாழ்‌ கென்பாக்கு அறிந்து. 
He sneezed while we went on sulking 


Expecting me to say "live long". 1312 


3. கோட்டுப்பூச்‌ சூடினும்‌ காயும்‌ ஒருத்தியைக்‌ 
காட்டிய சூடினீர்‌ என்று. 


204 


"For which lady?" she widely cries 


While | adorn myself with flowers. 


4. யாரினும்‌ காதலம்‌ என்றேனா ஊடினாள்‌ 
யாரினும்‌ யாரினும்‌ என்று. 
"| love you more than all" | said 


"Than whom, than whom?" she sulked and chid. 


5. இம்மைப்‌ பிறப்பில்‌ பிரியலம்‌ என்றேனாக்‌ 
கண்ணிறை நீர்கொண் டனள்‌. 
"In this life we won't part" | told 


Her eyes at once with tears were filled. 


6. உள்ளினேன்‌ என்றேன்மற்று என்மறந்தீர்‌ என்றென்னைப்‌ 
புல்லாள்‌ புலத்தக்‌ கனள்‌. 
| said "| thought of you". She left 


Her embrace crying "Oft you forget". 


7. வழுத்தினாள்‌ தும்மினே னாக அழித்தழுதாள்‌ 
யாருள்ளித்‌ தும்மினீர்‌ என்று. 
| sneezed; she blessed; then changed and wept 


"You sneezed now at which lady's thought?" 


8. தும்முச்‌ செறுப்ப அழுதாள்‌ நுமர்‌உள்ளல்‌ 
எம்மை மறைத்திரோ என்று. 
| repressed sneeze; she wept crying 


"Your thoughts from me you are hiding". 


9. தன்னை உணர்த்தினும்‌ காயும்‌ பிறர்க்குநீர்‌ 
இந்நீரர்‌ ஆகுதிர்‌ என்று. 
| try to coax her and she remarks 


"Your coaxing others thus this marks". 


10. நினைத்திருந்து நோக்கினும்‌ காயும்‌ அனைத்துநீர்‌ 
யாருள்ளி நோக்கினீர்‌ என்று. 


1313 


1314 


1315 


1316 


1317 


1318 


1319 


205 


| think and gaze at her; she chides: 
"On whom your thought just now abides?" 
1320 


133. ஊடலுவகை - Sulking charm 


1. இல்லை தவறவர்க்கு ஆயினும்‌ ஊடுதல்‌ 
வல்லது அவர்‌ அளிக்கு மாறு. 
He is flawless; but | do pout. 


So that his loving ways show out. 1321 


2. ஊடலில்‌ தோன்றும்‌ சிறுதுனி நல்லளி 
வாடினும்‌ பாடு பெறும்‌. 
Fading first, love blooms and outlives 


The petty pricks that pouting gives. 1322 


3. புலத்தலின்‌ புத்தேள்நாடு உண்டோ நிலத்தொடு 

நீரியைந்‌ தன்னா ரகத்து. 

Is there a heaven like sulk beneath 

Of hearts that join like water and earth? 1323 


4. புல்லி விடாஅப்‌ புலவியுள்‌ தோன்றுமென்‌ 


உள்ளம்‌ உடைக்கும்‌ படை. 
In long pout after embrace sweet 


A weapon is up to break my heart. 1324 


5. தவறில ராயினும்‌ தாம்வீழ்வார்‌ மென்றோள்‌ 
அகறலி னாங்கொன்று உடைத்து. 
Though free form faults, one feels the charms 


Of feigned release from lover's arms. 1325 


6. உணலினும்‌ உண்டது அறல்‌இனிது காமம்‌ 
புணர்தலின்‌ ஊடல்‌ இனிது. 
Sweeter than meal is digestion 


And sulk in love than union. 


7. ஊடலில்‌ தோற்றவர்‌ வென்றார்‌ அதுமன்னும்‌ 
கூடலில்‌ காணப்‌ படும்‌. 
The yielder wins in lover's pout 


Reunited joy brings it out. 


8. ஊடிப்‌ பெறுகுவங்‌ கொல்லோ நுதல்வெயர்ப்பக்‌ 


கூடலில்‌ தோன்றிய உப்பு. 
Shall not our pouting again give 


The dew-browed joy of joint love? 


9. ஊடுக மன்னோ ஒளியிழை யாம்‌இரப்ப 
நீடுக மன்னோ இரா. 
Sulk on O belle of shining jewels! 


Prolong O night! our delight swells! 


10. ஊடுதல்‌ காமத்திற்கு இன்பம்‌ அதற்கின்பம்‌ 
கூடி முயங்கப்‌ பெறின்‌. 
Bouderie is lovers' delight 


Its delight grows when they unite 


1326 


1327 


1328 


1329 


1330 


207 


